


சங்க இலக்கியத்தில்‌ 
அறிவியற்‌ கலை 


சங்கநூல்‌ அறிஞர்‌ 
ஈசி. னல்‌. சுரம்‌, ஐ.ஏ.எஸ்‌. 


(ஓய்வு) 


சேகர்‌ ராகுய்யாகாம்‌ 
6611, பெரியார்‌ தெரு 
எம்ஜிஆர்‌ நகர்‌ 
சென்னை-600 076 


முதல்‌ பதிப்பு : டிசம்பர்‌, 1991 
உரிமை ச ஆசியர்க்கு 


விலை ரூ. 25. 


அச்சிட்டோர்‌ : அமுதன்‌ அச்சகம்‌ 
66, பெரியார்‌ தெரு, எம்‌ ஜி ஆர்‌ நகர்‌ 
சென்னை-600 078. 


[.] 


தரமான வாசசகர்கட்குத்‌ 
தன்னிலை விளக்கம்‌ 


சிறந்த பதிப்பாக 

வண்ணப்‌ பட.ங்களுடன்‌ 
வரவிருந்த இந்நூல்‌ 

குகுந்த வண்ணப்‌ படங்கள்‌ 
இல்லாமலேயே வருகின்றது. 
தரத்தின்‌ மதிப்புக்குரிய விலையைத்‌ 


தர இயலாத நிலையில்‌ 
பொது நூலகத்துறை உள்ளது. 


எனவே, 


எளிய முறையில்‌ 
இந்நூலை வெளியிடுகன்றோம்‌. 


பதிப்பாளர்‌ 


முகவுரை 


இத்த நூல்‌ சங்க இலக்கியத்தில்‌ கூறப்பட்ட அறிவியல்‌ 
செய்திகளையும்‌, தொல்காப்பீயத்திலும்‌ குறிஞ்சிப்‌ பாட்டி 
௮ம்‌ கூறப்பட்ட. செடி, கொடி, மரங்கள்‌ பற்றிய அறிவியல்‌ 
செய்திகளையும்‌ ஆராய்ந்து எழுதப்பட்டது. 


சிறந்த வரலாற்று அறிஞரான டாக்டர்‌ சங்காலியா 
அவர்கள்‌, வடநாட்டில்‌ ஜபல்பூருக்கு அருகே இலங்கை 
இருந்தாகக்‌ கூறியுள்ளார்‌. 


வால்மீகி ராமாயணம்‌ கூறியுள்ள இலங்கை, இப்பொழு 
துள்ள இலங்கை யன்று. லங்கா என்ற ஊர்ப்பெயர்கள்‌ ஆந்தி 
ராவிலும்‌ வடநாட்டிலும்‌ பல ஊர்களுக்கும்‌ வழங்கு 
கிறது. ஆதலின்‌ இப்பொழது இரீலங்கா என்பது வால்மீஇ 
ராமாயணத்தில்‌ கூறப்பட்ட தன்று. 


மயிலை என்ற மரத்தின்‌ பெயர்‌ மயிலின்‌ அடியைப்‌ 
பார்த்துப்‌ பெயரிட்டதாகும்‌. 


மயிலுக்குக்‌ கால்களில்‌ நான்கு விரல்கள்‌ உண்டு. ஆனால்‌ 
தரையில்‌ மூன்று விரல்களே பதியும்‌. நான்காவது விரல்‌ 
காலில்‌ சற்று உயரத்தில்‌ இருப்பதால்‌ குரையில்‌ பதிவ 
தில்லை, 


த 


மயிலை மரத்திற்கு மூன்று இலைகள்‌ ஒரு காம்பில்‌ 
இருப்பதால்‌ மூன்று விரல்கள்‌ பதியும்‌. 


மயிலின்‌ பெயரால்‌ தமிழ்‌, மலையாளம்‌, தெலுங்கு, 
கன்னட மொழிகளில்‌ இந்த மரத்தை அழைத்தனர்‌. 


“மயிலடி. இலைய மாக்குரல்‌ நொச்சி” என்று சங்க நூல்‌ 
களில்‌ அமைக்கப்பட்டது. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக அகராதியில்‌ கூறப்பட்ட 
சாலமரம்‌ தென்னாட்டில்‌ இயற்கையாக வளர்வதில்லை. 


டாக்டர்‌ சங்காலியா வால்மீகி இராமாயணம்‌ ௫.பி. 
நான்கு ஐந்தாம்‌ நூற்றாண்டுகளில்‌ இயற்றியதாகக்‌ கூறி 
யுள்ளார்‌. அதை நான்‌ மறுத்து, புறநானூற்றிலும்‌ கி.பி 
முதல்‌--இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ இராமன்‌ இலங்கைக்குச்‌ 
சென்ற கதை தமிழ்‌ நாட்டில்‌ வழங்கியது தெரிகின்றது 
என்று தெரிவித்தேன்‌. 


இச்‌ செய்திகளை அறிந்த டாக்டர்‌ சங்காலியா அவர்கள்‌, 
இச்‌ செய்திகள்‌ மிக அருமையானவை, அரிதானவை என்றும்‌ 
இவைபற்றித்‌ தன்னுடைய நூலில்‌ மறுபஇப்பில்‌ சேர்த்துக்‌ 
கொள்வதாகவும்‌ எனக்கு எழுதினார்‌. ஆனால்‌ மறுபதிப்பு 
வருமுன்‌ அவர்‌ இறந்து போனார்‌. 


வால்மீகி ராமாயணம்‌ கி.மு. சில நூற்றாண்டுகளுக்கு 
முன்னரே இயற்றியிருக்க வேண்டும்‌. அதில்‌ கூறப்பட்ட 
செய்திகள்‌ சிரீலங்காவுடன்‌ இணைக்கப்‌ பெற்றுச்‌ சங்க 
காலத்தில்‌ வழங்கியிருந்தது. 


சிறுபாணாற்றுப்படையில்‌ வரும்‌ சிறுமாவிலங்கை என்ற 
பெயர்‌ சிரீலங்காவிலிருந்து வந்ததாகும்‌. 


சிறுபாணாற்றுப்படைத்‌ துலைவனான நல்லியக்‌ 
கோடன்‌, ிரிலங்காவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து, 


6 


கீடங்கில்‌ என்ற ஊரைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு சிறிய 
நாட்டை ஆண்டவனாவான்‌. 


இன்றும்‌ இண்டிவனம்‌ அருகில்‌ கீழ்‌ மாவிலங்கை, மேல்‌ 
மாவிலங்கை என்னும்‌ கர்கள்‌ இருக்கின்றன. 


வடநாட்டில்‌ நன்கு பயனுடைய சாலமரத்தின்‌ இன 
மான மரம்‌(5%0118 181078) தமிழ்நாட்டில்‌ இலையுகிர்க்‌ காடு 
களில்‌ இருக்கின்றது. இதுவே சங்கநூல்களில்‌ கூறப்பட்ட 
மராமரம்‌ (பகஃ. 90) ஆகும்‌. 


வடநாட்டில்‌ காணப்பட்ட சாலமரம்போல்‌ இருந்ததால்‌ 
பிற்காலத்‌ தமிழ்‌ நிகண்டு நால்கள்‌ மராமரத்தைச்‌ சாலமரம்‌ 
என்று கூறின. இதைப்‌ பின்பற்றிச்‌ சென்னைப்‌ பல்சுலைக்‌ 
கழக அகராதியும்‌ கூறியது. 


தொல்காப்பியத்திலும்‌ குறிஞ்சப்பாட்டிலும்‌ வரும்‌ சல மரம்‌ 
செடிகள்‌ அறிலியல்படி எவை என்று கண்டுபிடிக்க முடிய 
வில்லை. ஏனென்றால்‌ அவைகளைப்‌ படறிப்‌ போதுமான 
விளக்கம்‌ இல்லை; அப்பெயர்‌ வழக்குகளும்‌ வீழ்ந்துவிட்டன. 


இந்த நூலைக்‌ குறுகிய காலத்தில்‌ அச்சிட்ட 
வெள்ளையாம்பட்டு சுந்தரம்‌ அவர்களுக்கு எனது 
மனமார்ந்த நன்றி உரித்தாகுக. 


2 


பதிப்புரை 


பழந்தமிழ்ப்‌ பாவலர்‌ அறிவியல்‌ திறன்களைப்‌ 
பொருத்தமுறக்‌ கவிதைகளில்‌ பொதிந்து வைத்‌ 
துள்ளனர்‌. 

இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌ சங்க 
காலப்‌ புலவர்கள்‌ கூறியுள்ள அறிவியல்‌ உண்மை 
கள்‌, இன்றைய அறிவியலார்‌ கண்டு கூறுவதை 
ஒத்துள்ளன. 


தமிழ்‌ இலக்கியம்‌ அறிவியல்‌ இலக்கிய 
மாகவும்‌ உள்ளது. இதை ஆய்ந்தாய்ந்து ஒப்பிட்டுக்‌ 
காட்டும்‌ ஆர்வலர்‌ ஒருவர்‌, தமிழுக்கு வாய்ப்பாக 
வாழ்கிறார்‌. இது ஒரு நற்பேறு. 

முப்பதாண்டுகளாகத்‌ தன்னந்‌ தனியாக இத்‌ 
தமிழ்ப்‌ பணியாற்றி வருகிறவர்‌ புதுவை அறிஞர்‌ 
பி, எல்‌. சாமி ஐ.ஏ.எஸ்‌. அவர்கள்‌. 

இவர்தம்‌ நான்கு ஆய்வுக்‌ கட்டுரைகளின்‌ 
தொகுப்பாக இந்‌ நூல்‌ உருவாகியுள்ளது. ஆசிரி 
யர்க்கு எங்கள்‌ நன்றியுரியது. 

கல்வியுலகம்‌ இதனால்‌ பெரும்‌ பயன்‌ அடைய 
லாம்‌. தமிழ்‌ மொழிக்கு வாய்த்த நல்ல விளக்க 
நூல்‌ இது. 


மகிழ்வுடன்‌ படைக்கின்றோம்‌. 


-- பதிப்பகத்தார்‌ 


99 


59 


119 


121 


ஓ ன் ஜே... 


சங்க இலக்கியத்தில்‌ 

அறிவியற்கலை 
தொல்காப்பியத்தில்‌ 

செடி கொடி மரப்‌ பெயர்கள்‌ 
குறிஞ்சிப்பாட்டில்‌ வரும்‌ 

செடி கொடி மரப்‌ பெயர்கள்‌ 

99 அறிவியல்‌ பெயர்கள்‌ 

தமிழிலக்கியத்தில்‌ 

தாவர நூலின்‌ நுட்பங்கள்‌ 





டு 


ர்களு 
ககை 


ட 


கெழுமிய மாமா 


ன்பு 


ஸிமாரம்‌ அவ 
ல்‌ காணி 


னில்‌ 
இத்நூ 





ு 


எனது உழுவல 
ஊஊ 





ச்ச இலக்கிறகு்துல்‌ 


அறிவியர்‌ கல 





ங்க. இலக்கியத்தில்‌, இயற்கையில்‌ காணப்‌ 
படும்‌ விலங்குகள்‌, பறவைகள்‌, மரஞ்‌ செடி கொடிகள்‌ 
முத லிய பல்லுயிர்களைப்‌ பற்றியும்‌ பல அரிய, 
பரிய, நுண்ணிய அறிவியற்‌ செய்திகள்‌ காணப்‌ 


யச்‌ 
பகி ன்றன. 


ன்‌ 


இலக்கிகாதுதில்‌ அறிவிமாலா? 
இலக்கியத்தில்‌ அதிவியல்‌ செய்திகள்‌ ஏன்‌ வகு 
ன்றன என்ற கேள்வி எழுவது இயல்பே. 


மற்ற எந்த மொழியின்‌ இலக்கியத்திலும்‌ 
இத்தகைய அறிவியற்‌ செய்திகள்‌ காணப்‌ 
படுவதில்லை. 
டாஃடர்‌ கைலாசபதி அவர்கள்‌ தமிழர்‌ வீரப்‌ 
பண்பாட்டுப்‌ பாடல்களை: பற்றி எழுதிய நூலில்‌ 
(ஹும்‌! 1127௦1௦ 1௦60) இக்‌ கேள்விக்கு விடை 
கூறு முயன்றுள்ளார்‌. 


10 


வாய்மொழியாகப்‌ பாடப்பட்ட பிறநாட்டு வீரப்‌ 

ல்‌ ட க ட ர ச ச 
பாடல்களில்‌ இயற்கையைப்‌ பற்றிய செய்திகள்‌ 
ஒரே முறையாகத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லப்‌ 
படுவதாகக்‌ கூறியுள்ளார்‌. இது போன்றே 
தமிழிலும்‌ தோன்றிபிருக்கலாம்‌ என்று கைலாசபதி 
அவர்கள்‌ கருதுகின்றார்‌. சங்க இலக்கியப்பாடல்கள்‌ 
வாய்மொழியாகப்‌ பாடப்பட்ட வீரப்‌ பாடல்கள்‌ 


என்று அவர்‌.கருதுகின்றார்‌. 


இந்த விளக்கம்‌ புதுமையாக இருப்பினும்‌, 

ஓரளவு தொன்மைத்‌ தோற்றத்திற்கு விளக்கம்‌ 

தரினும்‌, சங்க இலக்கியத்தில்‌ காணும்‌ அறிவியற்‌ 

செய்திகளின்‌ மிகுத்யையும்‌ விரிவையும்‌ நுட்பத்தை 

யும்‌ நோக்குங்கால்‌, இந்த விளக்கத்தையே போதிய 
மூவி 


த! 
தொரு முழுவீளக்கமாகக்‌ கொள்ள முடியவில்லை. 


சங்க இலக்கியத்தில்‌ காணப்படும்‌ அறிவியற்‌ 
செய்தீகள்‌ மே௦லழுத்தவாரியாக மக்கள்‌ சண்ட 


தைக்‌ கூறினவையா கத்‌ தியலி ல்லை. 


தற்காலம்‌ செடிருரல்‌, விலங்குநூல்‌, பறவை 
நூல்‌ முதலிய அறிவயல்‌ நூல்களில்‌ கூறப்படும்‌ 
அரிய செய்திகளைக்கூடச்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
காணும்போது இத வீரர்வணக்கப்‌ பாட்டில்‌ எழுந்த 
ஒரு கூறு என்று மட்டும்‌ கருத முடியவில்லை. 


சாகுல்‌ ௬௭ சிறுக ள்‌ 
சங்க இலக்கியத்தில்‌, இந்த அறிவியற்‌ செய்தி 


கள்‌ உவமமாகவும்‌ உள்ளுறையாகவும்‌ நிகழ்ச்சிக்கு. 
நிலைக்களனாக, கருப்பொருளாக வருகின்றன. 


11 


'இச்‌ செய்திகள்‌ ஐந்திணைப்‌ பாகுபாட்டிற்கு 
உட்பட்டு, ஐந்துவகை நிலங்களிலும்‌ சூழ்நிலைகளி 
லும்‌ தை இடறும்‌ தாகப்‌ பககக கூறியுள்ளனர்‌. 

இத்தகைய முறையில்‌ அறிவியற்‌ செய்திகளை 
நுண்ணிய உணர்வினால்‌ பாகு படுத்திக்‌ கூறியதை 
என்தற ளன காண முடியவில்லை. 


அதுவின்‌ பிறமொழிகளில்‌ உள்ள வீரர்வணக்கப்‌ 
பாடல்களில்‌ காண்பது போன்றதே இதுவும்‌ என்று 
கொள்ள முடியவில்லை. 


கடைச்சங்க காலத்திலேயே இத்தகைய செய்தி 
கள்‌, புலவர்‌ பலராலும்‌ போற்றப்பட்டுப்‌, பிறரும்‌ 
அரிய வேண்டும்‌ என்பதற்காகவே, திரும்பத்‌ 
திரும்பப்‌ பா டல்களில்‌ கையாவப்‌ பட்டன வாக த்‌ 
தோன்றுகின்றன. 


இச்‌ * செய்திகள்‌ பொருள்‌ செறிந்த அடை 
மொழிகவிலும்‌ சொற்றொடர்களிலும்‌ சங்க 
நூல்களில்‌ கூறப்படுவதையும்‌ காணலாம்‌. 


ணிலஙாகு எது? 

சங்கப்புலவர்கள்‌ காடுகளையும்‌ அரிய சுரங்‌ 
களையும்‌ கடந்து செல்வதாகப்‌ பாடிய பல பாடல்‌ 
களைக்‌ குறிஞ்சித்‌ திணையீலும்‌ பாலைத்‌ திணையி 
லும்‌ காண்கிறோம்‌. 


செல்லும்போது, குறுக்கே நிற்பது என்ற 
பொருளிலே விலங்கு என்ற சொல்‌ தோன்றியது. 


12 


விலங்கு என்று சொல்‌ * குறுக்கிடுவது” என்ற 
பொருளில்‌ சங்கநூல்களில்‌ வழங்கியுள்ளது. 


தற்காலம்‌ மலையாளத்தில்‌ இதே பொருளில்‌ 
வழங்குவதையம்‌ உணரவேண்டும்‌. 


ஆதலின்‌, குறுக்கிடும்‌ விலங்கு, பறவை, மரஞ்‌ 
செடி கொடிகள்‌ முதலிய உயிர்களைக்‌ கண்டு 
கூறினர்‌ என்று கொள்ள வேண்டியுள்ளது. 


கருப்‌ ரொரருண்‌ 


தற்காலத்திலும்‌ ட்டில்‌ வாழும்‌ பழங்குடிகள்‌ 


விலங்குகள்‌, பறவைகள்‌, மரங்கள்‌ பற்றிய பல 
நுண்ணிய செய்திகளை அனுபவ வாயிலாக அதிந்‌ 
திருப்பைைக்‌ காண்கிறோம்‌. சங்ககாலத்தில்‌ 


இத்தகைய செய்திகளை யமேலும்‌ நுண்ணிதாக 
ஆராய்ந்து கண்டறிந்து சங்கப்‌ புலவாகள்‌ இச்‌ 
செய்திகளைக்‌ கூறினதாகவே கொள்ளவேண்டும்‌ . 


திணைப்‌ பாகுபாட்டில்‌ கருப்பொருளாக 
அமையவே புலவர்கள்‌ இச்‌ செ டட 


போற்றிப்‌ பாடினர்‌. 


இயற்கையீல்‌ எந்த எந்தச்‌ சூழ்நிலையில்‌ எந்த 
எந்த மாஜிசெடி கொடிகள்‌, விலங்குகள்‌, பறவை 
கள்‌ காணப்பரடு நூஉன்றன எஸ்பதைச்‌ சங்கப்‌ புலவா 
கள்‌, பாடல்களில்‌ காட்டுக ன்றனர்‌. 


19 


இதற்கு ஓரளவு நுண்ணிய அறிவும்‌, கல்வியும்‌, 
இயற்கையில்‌ ஈடுபாட்டு உணர்வும்‌ இன்றியமை 
யாதன வாகும்‌. 


உயிர்க்‌ கண்காட்சிச்‌ சாலைகளில்‌ (2௦0௦) 
வைவொரு விலங்கையும்‌ பறவையையும்‌ அதற்குரிய 
சூழ்நிலையில்‌ காட்டவேண்டும்‌ என்னும்‌ புதுமுறை 
வகுக்கப்பட்டு, வெளிநாடுகளில்‌ கையாளப்படுகின்ற 
தைக்‌ காணலாம்‌. ஆனால்‌, இரண்டாயிரம்‌ ஆண்டு 
கட்கு முன்பே, விலங்குகளையும்‌ பறவைகளையும்‌ 
அவைகளின்‌ சூழ்நிலையில்‌, கண்டு ஆராய்ந்து 
கூறிய அறிவியற்‌ புலமையைச்‌ சங்க நூல்களில்‌ 


காணலாம்‌. 


எத்தனை வகைகள்‌ 

சங்க இலக்கியத்தில்‌ நூற்று ஐம்பதுக்கு மேற்‌ 
பட்ட எண்ணிக்கையுடைய மரஞ்செடி கொடிகளைப்‌ 
பற்றிய செய்திகள்‌ வருகின்றன. இவ்வளவு மரஞ்‌ 
செடி, கொடிகள்‌ பிறமொழி இலக்கியங்களில்‌ 


சொல்லப்படவில்லை . 


முப்பதுக்கு மிகுதியாக விலங்குகள்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. 

*மான்‌ இனத்தில்‌ (1921 ஊம்‌ இரார்‌1[10ற6) ஐந்து 

வகைகளைப்‌ பற்றியும்‌, 


* விலங்குகள்‌ பற்றிய செய்திகளின்‌ விளக்கத்தை 
இவ்வாசிரியர்‌ எழுதிய “சங்க இலக்கியத்தில்‌ விலங்கின 
விளக்கம்‌” என்ற நூலில்‌ (சை. சி. கழகம்‌) காணலாம்‌. 


14 


குரங்கு இனத்தில்‌ நான்கு வகைகளைப்‌ 
பற்றியும்‌, 


நாயினத்தில்‌ நான்கு வகைப்பற்றியும்‌ 
புலியினத்தில்‌ இருவகைகளைப்‌ பற்றியும்‌ 
பல செய்திகள்‌ காணப்படுகின்றன. 


இவைதவிர, அரிதாகக்‌ காணப்படும்‌ நீலகிரிக்‌ 

கருங்‌ குரங்கையும்‌ (141115 14 ஊஸா), 

மலைகளின்‌ உச்சிக்‌ குவடுகளில்‌ காணப்படும்‌ 

வருடை யாடுகளையும்‌ (141/ஜ15 184) , 

மலையீல்‌ வாழும்‌ தீர்வை என்றழைக்கப்படும்‌ 

மலைக்கீரியையும்‌ ($1116-0601604 31௩8120056) 
கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 

எலிகளில்‌ மூவகைகளைப்‌ பற்றியும்‌ 

அணிலில்‌ இருவைகளைப்‌ பற்றியும்‌ 


கூறியுள்ளனர்‌ . 


பறவையீன வகைகளைப்‌ பற்றியும்‌ பல செய்தி 
கள்‌ காணப்படுகிறன. ஏறக்குறைய முப்பத்தைந்து 


முக்கிய பறவைகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


கழுகு இனத்தில்‌ ஐந்து வகைபற்றிய செய்தி 


கள்‌ கூறப்பட்டுள்ளன. 


15 


ஆத்தை இனத்தில்‌. குரால்‌, கூகை, குடிஞை, 
ஆண்டல்‌ ஆகிய நான்கு வகைகள்‌ பிரித்துக்‌ கூறப்‌ 
இவனை, 


புறாவினத்தில்‌ நான்கு வகைகள்‌ சொல்லப்‌ 
பட்டுள்ளன. 

பத்துக்கு மேற்பட்ட நீர்ப்‌. பறவைகள்‌ பற்றியும்‌ 

நாரையில்‌ நான்கு வகை அவல்‌ மண்ணார்‌ 
செய்திகள்‌ வருகின்றன. 

சில அரிய பறவைகளைப்‌ பற்றியும்‌ கறிகளை 
செய்திகள்‌ காணப்படுகின்றன. அன்றைய 
தமிழகத்துக்கு அப்பாற்பட்ட நாட்டில்‌ கண்ட 
பறவைகளையும்‌ விலங்குகளையும்‌ கூடச்‌ சொல்லி 
யிருக்கின்றனர்‌ . 

வட மாநிலங்களில்‌ காணப்பட்ட காட்டெருமை 
பற்றியும்‌ (9/1 நியி$810௩)., செய்தி காணப்படு 
வது மிக அரிய, வியப்பான செய்தியாகும்‌. 

ஊர்வன, பூச்சி இனங்கள்‌ ஆகியவை பற்றியும்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ செய்திகள்‌ வருகின்றன. 
முதலை, பல்லி, ஓந்தி, பாம்புகள்‌ முதலியன 
பற்றிச்‌ சில அரிய செய்தீகளைக்‌ காண்கிறோம்‌. 
்‌ முதலையில்‌ மூன்று ௨கைகளைப்‌ பகுத்து 
உணர்ந்திருக்கின்றார்கள்‌. ' ட்‌ 

முதலை, (116 (௦891 ₹0000116) 

இடங்கர்‌ (116 ஸு ]ுர்1க௩ 67000௦0112) 


கராம்‌ (1116 ஐுூகா81) 


16 


ஆகிய மூன்று ல்லை முதலைகளை முன்னோர்‌ 
"நன்கு தெரிந்திருந்தனர்‌. 


இவைகளில்‌ முதலை, கடலோரத்தில்‌ காணப்‌ 
படுவது . 


இடங்கர்‌ உள்நாட்டில்‌ ஆற்றிலும்‌ குளத்திலும்‌ 


காணப்படுவது. 


னவா நாட்டு முருலைகள்‌ 


.. கராம்‌ என்ற இனம்‌ தமிழ்‌ நாட்டைச்‌ சேர்ந்த 
தில்லை. இந்த முதலையினம்‌ வடநாட்டில்‌ 
கங்கை, பிரம்மபுத்திரா முதலிய ஆறுகளில்‌ வாழ்வ 
தாகும்‌. இதை வட நரட்டில்‌ *கரியால்‌' 
என்றழைப்பர்‌. இந்த வடமொழிப்‌ பெயரே கராம்‌” 
என்று சங்ககாலத்தில்‌ வழங்கினதாகத்தெரிகின்‌ றது . 


இந்த இனமுதலையைச்‌ சங்ககாலத்திலேயே 
தமிழகத்திற்குக்‌ கொண்டு வந்து கோட்டை அகழி 
களில்‌ வளர்த்தன ரென்றும்‌ தெரிகின்றது. 


, ட ஆனால்‌ தற்பொழுது இந்த மூன்று முதலை 
யினங்களையும்‌ மக்கள்‌ கொன்றமையால்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ காண்பதே அரிதாக உள்ளது. கடற்கரை 
யிலும்‌, ஆற்றுமுகத்திலும்‌ அரிதாக முதலையினத்‌ 


தைப்‌ பார்க்கலாம்‌. 


கராம்‌, இடங்கர்‌ ஆகிய இனங்கள்‌ முற்றிலும்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ அழிக்கப்‌ பட்டன. 


2௪ 


சில சங்கப்பாடல்களில்‌ மரம்‌, விலங்கு ஆகிய 
வற்றின்‌ முழுவிளக்கம்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. 
இவைகளைப்‌ படிக்கும்‌ போது அறிவியலா, 
கவிதையா என்று ஐயம்‌ எழலாம்‌. 
௯ழூரு (நாரகூணு) ஊறஸ்‌ 

*நீடுவெயில்‌ உழந்த குறியிறைக்‌ கணைக்‌ கால்‌ 
தொடை யமை பல்மலர்த்‌ தோடு பொதிந்த யாத்த 

குடை ஓரன்ன கோள்அமை எருத்தின்‌ 

பாளை பற்று அழிந்து ஒழியப்‌ புறஞ்சேர்பு 

வாள்‌ வடித்த அன்ன வயிறுடைப்‌ பொதிய 

தாள்‌ உறத்‌ தோன்றிய நயவரு வனப்பின்‌ 

ஆரத்து அன்ன அ௮ணிகளர்‌ புதுப்பூ 

வார்‌ உறு கவரியின்‌ வண்டு உண விரிய 

மூத்தின்‌ அன்ன வெள்‌ வீ தாஅய்‌ 

அலகின்‌ அன்ன அரிதிறத்து ஆலி 

நகைநனி வளர்க்கும்‌ சிறப்பின்‌ தகைமிகப்‌ 

பூவொடு வளர்ந்த மூவாப்‌ பருங்‌ காய்‌ 

நீரினும்‌ இனிய ஆகிக்‌ கூர்‌ எயிற்று 

அமிழ்தம்‌ ஊறுஞ்‌ செவ்‌ வாய்‌ 

ஒண்டொடிக்‌ குறுமகட்‌ கொண்டனம்‌ செலினே” 

அகம்‌. 2225 

மேலே காட்டிய அகப்பாடலில்‌ கடைசி மூன்றுவரி 
கள்‌ தவிர, மீதிப்‌ பதினொருவரிகள்‌ கமுக (பாக்கு) 
மரத்தின்‌ பாகங்களை விளக்குவதைக்‌ காணலாம்‌. 


கமுகின்‌ அடிமரம்‌, கழுத்து, பாளை, அரும்பு, 
முதிர்ந்த பூ, காய்‌,பழம்‌, பழத்தின்‌ சுவை ஆகியவை 


யெல்லாம்‌ வருணிக்கப்பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. 


18 


சங்கநூல்களில்‌ கமுகைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ பாடல்‌ 
இஃதொன்றுதான்‌ உள்ளது. கமுகைப்‌ பயிரிடும்‌ 
வழக்கம்‌ சங்க காலத்தில்‌ தோன்றியதாகத்‌ தெளிவா 
கின்றது. 


இந்த அகப்பாடலில்‌ சங்கப்‌ புலவர்‌ மதுரைத்‌ 
தத்தங்கண்ணனார்‌ கமுகமரத்தை வருணிப்பதையே 
முக்கிய நோக்கமாகக்‌ கொண்டு பாடியுள்ளார்‌ 
என்பது தெரிகின்றது. இஃது அறிவியல்‌ ப்பன்‌ 
ஐயமில்லை. 


வாரை நார்‌ 


இதே போன்றதொரு பாடல்‌, யாப்பருங்கல 
விருத்தியில்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்பட்டுள்ளது . 


இது நடையிலும்‌ போக்கிலும்‌ சங்கப்‌ பாட 
லென்றே தோற்றுகின்றது. இருபத்திரண்டு வரி 
களுடைய இப்பாடலில்‌ பத்‌: னேழு வரிகளில்‌ வாழை 
மரம்‌ அடியிலிருந்து முடிவரை, முளையிலிருந்து 
கனிவரை பருவ வேறுபாடுகளோடு வருணிக்கப்‌ 
பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. 


அறினிமாற்‌ செளாதிகள்‌ 


சங்கப்‌ புலவர்கள்‌ மரஞ்‌ செடி கொடிகள்‌, 
விலங்குகள்‌, பறவைகள்‌ ஆகிய உயிர்களைக்‌ கண்டு 
அவைகளின்‌ உருவம்‌, தோற்றம்‌, குணம்‌, செயல்‌ 
கள்‌ ஆகிய பல செய்திகளையும்‌ ஆராய்ந்தறிந்தே 


கூறியுள்ளனர்‌. 


ஆதலின்‌, 


19 


இலக்கியத்தில்‌ அறிவியலையும்‌ கலந்து. 
கூறினர்‌ 


என்று கூறினால்‌ அதை மிகைக்‌ கூற்று என்று 
கருத முடியாது. 


்‌' இத்தகைய அறிவியற்‌ செய்தி விளக்கங்களை 
மட்டுமின்றிப்‌ பல நுண்ணிய. அரிய அறிவியற்‌ 
செய்திகளையும்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ கூறியுள்ளனர்‌ . 


காட்டில்‌ புலியைக்‌ கண்ட முசுக்குரங்குகள்‌ 
எப்படிக்‌ கூக்குரலிட்டு அழைக்கின்றன, 


புலியைக்‌ குத்திக்‌ கொன்ற யானை எப்படி 
அதன்‌ தந்தங்களைக்‌ கழுவுகின்றது, 


தான்‌ கொன்ற விலங்குத்‌ தையை புலி எப்படி 
மறைத்து வைக்கின்றது, 


கரடி ஈயற்புற்றில்‌ எப்படி வாய்‌ வைத்து 
உறிஞ்சி உண்ணுகிறது, 

காட்டுப்‌ பன்றியின்‌ அஞ்சாத செயல்‌ திறமை 
ஆகிய பல அரிய இயற்கை உண்மைகளைச்‌ 
சங்க நூல்கள்‌ கூறுகின்றன. 


எடுத்துக்‌ காட்டாகச்‌ சிலவற்றைக்‌ கவனிக்க 


லாம்‌. 


20 


ஈஸா இகம்‌ 


கலைமானின்‌ கொம்பு முளைப்பதும்‌, கிளை விடு 
வதும்‌, வளர்வதும்‌, உதிர்ப்பதும்‌, திரும்ப முளைப்‌ 
பதும்‌ ஆகிய செயல்களைத்‌ தற்காலத்தில்‌ தான்‌ 
ஆராய்ந்து எழுதியுள்ளார்கள்‌. ஆனால்‌ இச்செய்தி 
களை இரண்டாயீரம்‌ ஆண்டுகட்கு முற்பட்ட சங்க 
ரல்களிலேயே காண்கிறோம்‌. 
அ ற 
*கலைமான்‌ தலையின்‌ முதன்முதல்‌ கவர்த்த 
கோடல்‌ ௮ம்‌ கவட்ட குறுங்கால்‌ உழுஞ்சில்‌” 
அகநானூறு 151ஆம்‌ பாடலில்‌ கலைமானின்‌ தலை 
யில்‌ முதல்‌ முதலாகக்‌ கவையுடன்‌ கொம்பு முளைப்‌ 
பது கூறப்பட்டுள்ளது. பிறகு கொம்பு முதிர முதிரப்‌ 
புதிய கிளைகள்‌ கொம்பில்‌ தோன்றிக்‌ கவை கவை 
யாகக்‌ கிளைவிட்டுக்‌ காணப்படும்‌. 
“பல்கவர்‌ மருப்பின்‌ முது மான்‌ போக்க” 
என்னும்‌ அகப்பாடல்‌ 2898இல்‌ *பல்கவர்‌' கொண்ட 
முதியமான்‌ கூறப்பட்டுள்ளது. 
முதல்‌ கவர்‌, பின்னர்‌ முது மானின்‌ பல்்‌௩வர்‌ 
கொம்பில்‌ இருப்பதைக்‌ கூறியுள்ளனர்‌ . 
முதிர்ந்த கொம்புகளைக்‌ கலைமான்‌ உதிர்த்து 
டி ௪ ப ௪ 2௮] ச க க ௯ 
விடுகின்றது. இச்‌ செய்தியையும்‌ சங்க நால்கள்‌ 


கூறுகின்றன. 


*இறுகுபுல்‌ மேய்ந்த அறுகோட்டு முற்றல்‌ 
அள்ளல்‌ ஆடிய புள்ளி வரிக்கலை” 
நற்றிணை 265 


21 


“கள்ளிஅம்‌ காட்ட புள்ளியம்‌ பொறிக்‌ கலை 
வறன்‌உறல்‌ அம்கோடு உதிர வலங்‌ கடந்து 
புலவுப்புலி துறந்த கலவுக்கழி கடுமூடை” 
அகம்‌. 97 


மேலே காட்டிய நற்றிணை, அகநானூற்றுப்‌ 
பாடல்களில்‌ வறண்ட கொம்பு உதிரும்‌ குணத்தைக்‌ 
கூறியுள்ளதைக்‌ காணலாம்‌. 


உதிர்ந்த, முற்றிய கொம்பை *அறு கோட்டு 
முற்றல்‌' என்று நற்றிணை அழைக்கின்றது. 


வறண்ட கொம்பு உதிரவே கலைமானை 
எளிதில்‌ வென்று புலி கொன்றதாக அகதானூறு 
கூறுகின்றது. கலைமாவிற்கு அதன்‌ கொம்புகான்‌ 
புலியிடமிருந்து பாதுகாக்க உதவுகின்றது. 


இச்செய்திகள்‌ விலங்கு நூலார்‌ கூறியுள்ளவை 
யேயாகும்‌. 


(0 3௦ம1௩த 066 1196 க௱ர167 15 உ வ்ரா16 8166-- 
ஷம்ஸ்‌ 06 ஜர்‌ 08106 கம்றக! 71 (0௦6 0ம & 
நாணல்‌ ராரா கோ 115 0856. 588 ௩௦௧8 பனா 
சர] கர (16 ராமம்‌ ஊம்‌ (ர ஏமம்‌ 1. 116 
ஒளுரீர-ஜூரற மாரி 15 608860 1௩௨ 144௦% 5014 
எண்று வே1சம்‌ நண்ல்‌. 718 5074005 கோம்‌ 115 006௦ 
௦௦ரே்றத ராகம்‌ ௦8 110௦ ந2ம்5 67௦ 11 116 1806 84 


116 1௦௦% ௦4 5621561) . 


2 
2 


இரு மருமகன்‌ 


கொம்புகள்‌ உதிர்ந்ததும்‌ புதிய கொம்புகள்‌ 
முளைக்கும்‌. அப்போது அக்‌ கொம்புகள்‌ மென்மை 
யான, “வெல்வெட்‌” போன்ற தோலால்‌ மூடப்பட்டு 
இருக்கும்‌. இச்செய்தியைக்கூடச்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ 
நுட்பமாக ஆராய்ந்து கூறியுள்ளது வியப்பைத்‌ 
தருகின்றது. 


“புள்ளி அம்பிணை உணீ டிய உள்ளி 
அறு மருப்பு ஒழித்த தலைய தோல்பொதி 
மறுமருப்பு இளங்‌ கோடு அதிரக்‌ கூஉம்‌? 


அறுகம்‌ : 2097 


உந்த கொம்பை அறு மருப்பு என்றும்‌ 
திம்ப முளைக்கும்‌ கொம்பை மறு மருப்பு என்றும்‌ 


அழைத்த நயம்‌ பாராட்டத்‌ தக்கது. 


காம்பு உதிர்ந்து தலையில்‌ தோன்றிய மறு 
கொம்பீல்‌ ஜோல்‌ பொதிந்து இருப்பதைத்‌ தெளி 
வாகக்‌ ப்்னினி காணலாம்‌. இந்தத்‌ தோல்‌ 
பொரி்ந்த மென்மையான கொம்பை நற்றிணை, 
19ஆம்பாடலில்‌ பலவர்‌, தாழையின்‌ மென்மையான, 
நீண்ட ஆண்‌ பூவிற்கு ஒப்பிட்டுக்‌ காட்டியது எண்ணி 
இன்புறத்தக்கது. 


மாாரனைகு கொ௱ர்ார 


யானை தன்‌ கோம்பால்‌ புலியைக்‌ கொன்று 
பின்னர்த்‌ தன்‌ கொம்பையும்‌ உடலையும்‌ கழுவு 


வதை அறிஞர்கள்‌ கண்டுள்ளனர்‌. இது காட்டு 


29 
யானையின்‌ செய்கையாகும்‌. இதையும்‌ சங்கப்‌ 
புலவர்கள்‌ கூறியுள்ளனர்‌. 5 
13 ்‌ த 
 “உழுவையொடு உழந்த உயங்கு: நடை ஒருத்தல்‌ 
பக்‌ ர கழாஅக்‌ கங்குல்‌” 
அகும்‌ : 208: 
இரும்புலி அனளன்‌ பெருங்கை .வேழத்துப்‌ 
புலவுநாறு புகர்நுதல்‌ கழுவக்‌ கங்குல்‌ 


அருவி தந்த அணங்குடை நெடுங்கோட்டு” 
அகம்‌ : 272: 


இந்த அரிய செய்தியைச்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ 
பாடியீ ருப்பதைக்‌ காணும்‌ போது! வியப்படையாமல்‌ 


இருக்கமுடியாது. 


ரமா ஸில்‌ ண்ட 


இதுபோன்றே பறவை முதலிய பிற உயிரினங்‌ 
களைப்‌ பற்றியம்‌ அரிய செய்திகள்‌ வருகின்றன. 
ணி 


ன ராணம்‌ ்‌ த்‌ ப துட டட 
குறுந்தொகைப்‌ பாட்டில்‌ மயிலிற்குப்‌ 
“போழ்கண்‌.' இருப்பதாகக்‌ கூறப்பட்டுள்ளது . 


“கையற வந்த பையுண்‌ மாலை 

பூஞ்சினை யிருந்த போழ்கண்‌ மஞ்ஞை 

தாநீர்‌ நனந்தலை புலம்பக்‌ , 

கூஉந்‌ தோழி பெரும்பே தையவே?” 
குறுந்தொகை : 397 


“போழ்கண்‌்‌ என்பதற்குப்‌ போழ்ந்தாற்‌ 
போன்ற கண்களையுடைய மம௰ல்கள்‌ என்று உரை 
கூறப்பட்டுள்ளது. இந்த உரை முழுமையான 
விளக்கமாகத்‌ தெரியவில்லை. 


12 


ஃ 


௦ 


பாழ்‌ என்ற சொல்லுக்குப்‌ பிளவுபடுத்தல்‌, 
விச்‌ செல்லுதல்‌ என்ற பொருள்கள்‌ உண்டு. 
மயிலின்‌ பார்வை ஊட௫ருவிச்‌ செல்லுதல்போல்‌ 


களடு: 


பு 


இருப்பதால்‌ “போழ்கண்‌' என்று கூறப்பட்டுள்ளது. 


மயீலிற்குக்‌ காட்டு விலங்குகளை ஊடுருவிப்‌ 
பார்ப்பதுபோல்‌ உற்றுப்‌ பார்க்கும்‌ குணம்‌ உண்டு 
என்பதைப்‌ பறவை நூல ிஞர்கள்‌ சுட்டிக்காட்டி 


யல 22300. 


(116 871 21706 ந0800015 11866 ௦0011486௦7 
ருள்‌ சொ ரிந்ஞு நகுக (மட ரறறலர்கரர் ௦7 
ஐூ2ரஸஐ ஐர்‌(1 உரபறவீர்கக11௦ம 86 காடு: 001௦01 662 
00025 நர்(1ம்ு ர்வ நர பி நகு 1600லா05 
01 மீற 40 (80௫ 8௩ 110317 ௦006 10410௦ 
ஸல ௨ நாலு வகா 8 மோ 86 மீ 
டி00011500 8ல்‌ 5௦ 7811 ஊஊ கேர மாவு ௦ 
ச 1207052818 ட - 116 111ம51க(60 
004 ௦ 1ங்க 0௦. 27, 1968) 


5 
ஆ 
சே 


காட்டில்‌ வாழும்‌ மமீல்‌ மற்ற விலங்குகளையும்‌ 


பொருள்களையும்‌ முட்டாள்‌ தனமாக முறைத்து 


3 


ஆ 


ஊூருலிப்‌ பார்க்கும்‌ குணம்‌ உடையது என்று 


்‌ 


ரரி 


அிஞர்கள்‌ கண்டு உரைத்துள்ளனர்‌ . 


ரவி 


ல்‌ 


(௫ 


இந்தக்‌ குணத்தால்‌, மயில்‌, சிறுத்தைப்‌ புலி 


போன்ற விலங்குகளுக்கு எளிதில்‌ இரையாகின்றது. 
“போம்கண்‌ மஞ்ஜை' என்பதன்‌ உண்மை 


விளக்கம்‌ அறிக வியல்‌ செய்தி 6யென்பததை உணர 


க்க 


வேண்டும்‌. சிறிய அடை மொழிச்‌ சொஜ்களனில்‌: 
அரிவ அறிவியல்‌ உண்மையைக்‌ குறித்துள்ளதைப்‌ 
போற்ற வேண்டும்‌. 


நாறைஎஸின்‌ குனி 


நாரையினப்‌ .பறவைகளுக்கு (18701)மார்புப்‌ 
பக்கத்திலும்‌, பின்பக்கத்திலும்‌ உள்ள இறகுகளில்‌ 
மிகச்‌ சிறிய, நுண்ணிய துய்‌ போன்ற தூவிகள்‌ 
காணப்படுகின்றன. அவைகளிலிருந்து ஒருவகைத்‌ 
தூள்‌ போன்ற பொருள்‌ வெளியாகின்றது. அந்தத்‌ 
தூளைக்‌ கொண்டு இறகுகளை உலர்த்திக்‌ 
கொள்ளும்‌ வழக்கம்‌ இப்‌ பறவைகளுக்கு உண்டு 
என்பதை அறிஞர்கள்‌ கண்டுள்ளனர்‌ . 


(0 16 51465 ௦1 (16 676851 8௱ம்‌ ரறாற ௦7 (ர6 
138005 8ம்‌ ஜதோ66 16 நரம ௦ரீ 16 ரகர]. 11246 
0௦1௦681600 மறம்‌ 146 ரீகேர்ர்சா5, 5௧1௦௦6 ௦ரீ றக௦யிரகா, 
90601811560 16கர௦5 800௦௩ 86 “0002 - 0008௩” 
சர்ம்மே ௦ ௦41 -& ற௦ெும்கோர. ஸ்வ 10560. 11 
றா௦லம்புத 19௦12 728111675--05. 88. 1 --நிம்06 ௦7 
(ஸு) 


இச்‌ செய்தி சங்க நூலில்‌ காணப்படுவது வியப்‌ 
பைத்‌ தருகின்றது. 
'ஆடமை ஆக்கம்‌ ஐதுபிசைந்து அன்ன 
தோடமை தூவித்‌ தடந்தாள்‌ நாரை” 


நற்றிணை : 178 
௪.அ--2 


28 


மூங்கிலுள்ளே உரிக்கப்படும்‌ தோலை. மெல்லிதாகம்‌: 
பிசைந்து: வைத்தாலொத்த தூவியை உடைய 
நாரை என்று கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 


மூங்கிலின்‌ உள்ளே உள்ள உரி மிக மேல்லியது.' 
அதைப்‌ பிசைந்தால்போல்‌. இருந்ததாகக்‌ கூறியது 


அழகிய, அரிய, நுண்ணிய உவமையாகும்‌. 


தடந்தாள்‌ நாரை, நாரைம்னத்தில்‌ சேர்ந்தது. 
இதற்கு இந்தத்‌ தூவியுண்டு என்பது அறிஞர்‌ கூறிய 
செய்தீயாகும்‌. இத்தகைய நுட்பமான அறிவியற்‌ 
செய்திகளைக்கூட எடுத்துக்‌ கூறிய சங்கப்‌ புலவர்‌ 
களின்‌ அநி.வாற்றலைப்‌ போற்றிப்‌ புகழ வேண்டும்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ அறிவியற்‌ செய்திகள்‌ 
விரிவாகவம்‌ ட ணியவாகவம்‌ கூறப்பட்டுள்ளதை 


மேலே விளக்‌ஃக்‌ கூறினோம்‌. 
குசராகாம்சை இணைய்‌ பாடு. ருரு 


சங்க இலக்கீயத்மில்‌ வழங்கும்‌ திணைப்‌ பாகு 
பாடே ஓர்‌ அறிவியல்‌ கோட்பாடு என்று கருதலாம்‌. 


ஓர்‌ உய:ய தத்தவக்‌ கோட்பாடு என்றுகூடக்‌ கருத 
லாம்‌. 


தற்போது அமெரிக்காவிலும்‌ பிற நாடுகளிலும்‌ 
இயற்கைச்‌ சூழ்நிலையை (1:௦௦1௦ஐ)அழிக்கக்‌ கூடா 
தென்று, அதைப்‌ பாதுகாக்கப்‌ போராட்டங்கள்‌ 
நடக்கின்றன. 


அர 


.. ஐந்திணையில்‌.. நிலம்‌, பருவம்‌, மரங்கள்‌, 
விலங்குகள்‌, பறவைகள்‌, திணைவாழ்‌ மக்கள்‌, அவர்‌ 
களின்‌ வாழ்க்கை ஆகியவை கூறப்பட்டுள்ளன. 


இதே அடிப்படையில்‌ தற்காலம்‌ ஒர .கோட்‌ 
பாட்டை அறிஞர்கள்‌ சிலர்‌ வற்புறுத்தி வரு 
கின்றனர்‌... 


“(6001௦ஜு 10௦816 11௦ ர௦181ம௦ய வர்ற ௦8 றக, 
810215 ௨௭3 060016 1௦ (824 கேரும்ர௦ற ளம்‌ கம்‌ ௦ 
81181௧11௦0 111214 0௦0மா 1௩ (டி மெருர்ர௦யார்‌ 17001 
1106 1௦ 11106 (ார௦யஜ்‌ ௨0205 ௦7 8085007817 ௧11, 
லர6 கம்‌ (6 1றர1ம௦006 ௦108 105011, 1115 8 
9016106 80 851௦௯413.க2ு & 0111௦50013 ஈற்ம்௦ 1௩ 
116 851 185 720004௦ம்‌ 10௦ 114116 8112011010 18 ௦ம 
9101௦ 35% ௦8 600௦814௦௩- 1 ஸப $1௦௧௦11614-- 
ஜயர] 1719%௦0ு 14828210௦) 


லூயி புரோம்பீல்டு : என்ற அறிஞர்‌, இந்தக்‌ 
கொள்கையை வலியுறுத்திக்‌ கூறி யிருப்பதைக்‌ 
“காணலாம்‌. 


, மரங்கள்‌, விலங்குகள்‌, மக்கள்‌, இயற்கைச்‌ சூழ்‌ 
நிலையில்‌... எப்படி இணைந்து ட றார்கள்‌ 
என்பதை ஆராய்ந்தறிய வேண்டும்‌: பருவங்கள்‌, 
“மழை, மனிதன்‌ ஆகியவற்றால்‌ படக்‌ மாற்றங்கள்‌ 
தோன்றுகின்றன என்பதையும்‌ ஆராய வேண்டும்‌ 
என்று இவ்‌. அறிஞர்‌ கூறுவதைக்‌ கூர்ந்து! கவனிக்க 
வேண்டும்‌. . 


29 


சங்க காலத்தில்‌ இவைகளை ஆராய்த்ததனால்‌ 
தான்‌ திணைப்பாகுபாடு தோன்றிற்று.என்று கருத 
லாம்‌. 


உயிர்களின்‌ சூழ்நிலையை (௫:௦௦) அப்யடியே 
எடுத்துக்‌ காட்ட வேண்டும்‌, ஆராவ வேண்டும்‌ 
என்ற அறிவியற்‌ கொள்கை, இன்று மூக்கியம்‌ 
வாய்ந்ததாகக்‌ கருதப்படுகின்றது. இதே போன்ற 
தொரு கருத்தையே சங்க இலக்கியத்‌ திணைப்‌ 


பாகுபாட்டில்‌ காண்கிறோம்‌. 
ஒரு நிலத்தில்‌ 
நிலைத்‌ தீணைகளும்‌ 
இயங்கு திணைகளும்‌ 
ஊடாடி நிகழும்‌ செய்திகளையே 
திணைகள்‌ கூறுகின்றன. 
மனிதன்‌ இதை நன்கு உணர வேண்டும்‌ என்று 
இக்காலத்து அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


(& 100615 (16 182051 *ரவரார்ச] 6001௦ஐு௦௨1 ஸார்ர்‌ 
20 15 01127801071560ம்‌ 09$/ 101270010756 04 11018, 18௨ 
ஊம்‌ 81014௦ ல்‌(8௦௦5--]க௩௱ 74வரமா:-- நகாள்‌௦ற 
21௦5) 


திணை என்பது தற்கால அறிவியல்‌ கொள்கைப்‌ 
படி “700260 .1ம௦876௨” என்று கூறலாம்‌. 


29 


ஏனென்றால்‌, தற்காலம்‌ . இந்த அறிவியல்‌ 
கொள்கையில்‌ எதை முக்கியமாகக்‌. .கருதினரோ 
அவைகளையே திணையிலும்‌ .அக்‌ .காலத்தில்‌ 
சொல்லியிருக்கின்றனர்‌ . 
திசைக்‌ ௬ணை காட்சி 


இதே கொள்கைப்படி காட்சிச்சாலையில்கூட 
மனிதனைச்‌ சூழ்நிலையில்‌ காட்ட வேண்டும்‌ என்று 
அறிஞர்கள்‌ வற்புறுத்துகின்றனர்‌. 


(116 1001௦ஜு ௦ீகு காக ௭05 0154 க படத நர்ரு- 
5100 --ஜக01ம௦ 16810765 07 க௩காகக ஊர்‌ 06௩௦ற- 
8118185 (116 87௦௨ ௨௱௦த 115 10018, 80118, 01178876, 
130145 ஊம்‌ கார்கி 101மப்ர்த ரூ.8185 560 1௩ 
1காஜா 120180 தல -- 16 97௦0ம்‌ ௦8 14யாவி 
11191017--7. 1. $வோம்சா5) 


அமெரிக்காவில்‌ உள்ள இயற்கை வரலாற்றுக்‌ 
கண்காட்சிச்‌ சாலைகள்‌(1481178] 11151௦1377 நயா) 
இக்‌ கருத்தையே அடிப்படையாகக்‌ கொண்டு 
நிறுவப்பட்டுள்ளன. இவைகளைத்‌ திணைக்‌ கண்‌ 
காட்சி என்று நாம்‌ கருதலாம்‌. 

இதுவரை கூறியதிலிருந்து, சங்க காலத்தில்‌ 
வழங்கிய திணைக்கொள்கையே அறிவியல்‌ அடிப்‌ 
படையில்‌ எழுந்தது என்பதை உணரலாம்‌. 

தற்காலம்‌ மனிதனின்‌ செய்கையால்‌ இத்திணை 
கள்‌ உருமாறிச்‌ சில அழிந்தும்விட்டன. அதனால்‌ 
இக்கொள்கையின்‌ அடிப்படைப்‌ பெருமையை உணர 
முடியவில்லை. 


90 
அறிஷிமால விலக்குக்‌ 
இணைகளில்‌ கூறப்படும்‌ கருப்‌ பொருட்‌ செய்தி 


கள்‌ பெரும்பாலும்‌ அறிவியற்‌ செய்திகளாகக்‌ 
காணப்படுவதில்‌ வியப்படைகிறோம்‌. / 


சங்க காலத்தில்‌ கூறிய திணைச்‌ சூழ்நிலையை 
அப்ப்டியே கண்காட்சிச்‌ சாலையில்‌ காட்ட முடியும்‌. 
அந்த அளவு அறிவியல்‌ விளக்கங்கள்‌ சங்க நூல்‌ 
களில்‌ காண்கிறோம்‌. 


ஆதலின்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ இலக்கிய நயம்‌ 
ஒருபகுதி என்றால்‌, அறிவியல்‌ விளக்கம்‌ 
மற்றொரு பகுதி என்பதை உணர்ந்தால்‌ 
தான்‌, சங்க இலக்கியத்தின்‌ முழு உருவத்‌ 
தையும்‌ காண முடியும்‌ 


“என்று துணிந்து சொல்லலாம்‌. 


ஒம்‌ 


௮2 


சங்க இலக்கத்தில்‌ அறிவியற்‌ கலை 








அறிஞர்‌ பி. எல்‌. சாமி டு சேகர்‌ பதிப்பகம்‌ 





ட்‌] 





ொல்காப்பியத்தில்‌ 
படி கொடி மரப்‌ பெயர்கள்‌ 


அசெயலம்லிபல மலி பபலபைலி கி பக பைனல்‌ டல்‌ அவி வைகி பககம அக வைவ்‌ வ்கி அறிம அல்‌ அணிக 


தொல்க ாப்பியத்தில்‌ எழுத்ததிகாரத்தில்‌, 
புணரியலில்‌ சில செடி கொடி மரங்கள்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. இவை அறிவியற்படி எவை என்பதை 
ஆராய்ந்து கண்டு கொள்ளவேண்டும்‌. 


தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ வழங்கிய சிலபெயர்‌ 
கள்‌ சங்க நூல்களில்‌ வழங்கியுள்ளன. உரையாசிரி 
யர்களும்‌ பொருள்‌ கூறியுள்ளனர்‌. மிகப்‌ பிற்கால: 
உரையாசிரியர்கள்‌ கூறிய பொருள்‌ விளக்கத்தில்‌, 
சில மயக்கமான பொருளைத்‌ தருகின்றன. சில 
பெயர்கள்‌ இன்றும்‌ நாட்டுப்புற மக்களிடம்‌ வழங்கு 
கின்றன. 
தொல்காப்பியத்தில்‌ வந்துள்ள பெயர்கள்‌ 
என்ன பொருளைத்‌. தருகின்றன என்று கண்டு, 
அவைகளின்‌ அறிவியற்‌ பெயர்களைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுவோம்‌. 


௦4 


யா 


யா என்ற மரம்‌ சங்கநூல்களில்‌ கூறப்பட்டுள்ள 
மரமாகும்‌. 


நீடுநிலை யா (அகம்‌.) 
நெடுநிலையா (அகம்‌. 59, நற்றிணை 186) 
நெடுந்தாள்‌ யா (அகம்‌. 198) 
என்று அழைக்கப்பட்டுள்ளது. 
இந்த மரத்தை “ஆ' என்றும்‌ ஆச்சா என்றும்‌ 
நிகண்டுகள்‌ கூறியுள்ளன. இதை ஆச்சா என்று 
'இக்‌ காலத்தில்‌ அழைப்பர்‌ . 
செந்நிலையா (அகம்‌. 99) 
கருங்கால்‌ யா (அகம்‌. எம்‌ 


என்று. இந்த மரம்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்‌ 
மரத்தின்‌ இலையைக்‌ 


கவை ஒண்‌ தளிர்‌ (அகம்‌. ) 
கவை முறி (அகம்‌. 94) 
என்று விளக்கி யிருப்பதால்‌, இந்த மரம்‌ எது 


'வென்பதை, கானியல்‌ வல்லுநர்‌ (107666) எளி 
தாக உணர்ந்து கொள்வர்‌. 


99 


்‌ மந்தாரைமின்‌ இலையும்‌ கவைத்து இருக்கும்‌. 
ஆனால்‌ ஆச்சாவின்‌ இலை நன்றாகக்‌ சுவைத்துப்‌ 
பிரிந்திருக்கும்‌ என்று கூறுவர்‌. 


(116168௭௦ ௦7 ]1]காஸ்றர்0ிரர்க நி1க(க ௧௭௦ 8௦0 ஸ்24 
1116 10௦96 07 நகயமிர்றாப்க 60ம்‌ டி 1௭௦ 1௧11616876 
019101 - 1741) நர, க ரிகா] ௦7 1107௦ ௦௧.) 


இந்த மரத்தின்‌ கொழுந்திலைகள்‌ அரக்கை 
விதிர்த்தாற்‌ போல்‌, சிவந்த புள்ளிகளையுடையன 
என்று அகநானூறு (899) பாடல்‌ கூறுவதும்‌ 
உண்மையே. 

அறிவியற்படி தொல்காப்பியமும்‌ சங்கநூல்‌ 
களும்‌ கூறிய யா என்ற மரம்‌ ஆச்சாவே என்பது 
தெரிகின்றது. 

இந்த மரத்தை அறிவியலில்‌ 118709/401848 
1184௨ என்றழைப்பர்‌. சென்னைப்‌ பல்கலைக்கழக 
அகராதியிலும்‌ கலைக்‌ களஞ்சியத்திலும்‌ சாலமரம்‌ 
(610128 17005௨) என்று பொருள்‌ கூறியுள்ளது 
முற்றிலும்‌ தவறாகும்‌. ப 

சாலமரம்‌ தமிழ்நாட்டில்‌ இயற்கையில்‌ வளருவ 
தில்லை. 


பிடா 8 
'பிடா என்ற செடி தற்காலத்தில்‌ குட்டிப்‌ பிடவம்‌ 


என்றழைக்கப்படுகின்றது. இது புடன்‌ என்று ம்‌ 
அழைக்கப்படுகின்றது. 


96 


இதைச்‌ சங்கநூல்கள்‌ (அகம்‌. 23, 34: கலித்‌ 
தொகை முல்லைப்பாட்டு 234) கூறியுள்ளன. 
முல்லைப்‌ பாட்டில்‌ இதன்‌ நறுமண மிக்க பூ கூறப்‌ 
பட்டுள்ளது. 

கலித்தொகையில்‌ இதன்‌ பூ மாலையில்‌ மலரும்‌ 
என்று கூறியுள்ளது. 

இந்தச்‌ செடி அறிவியலில்‌ 18018 181808710௧ 
என்பதாகும்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ சழக அகராதி 


இதைச்‌ சரியாகக்‌ கூறியுள்ளது. 
தளா 


இதைச்‌ செம்முல்லை என்று, உரை எழுதியவர்‌ 
கள்‌ சொல்லியுள்ளனர்‌. முல்லையில்‌ ஒருவகை 
சிவந்த பூவைக்‌ கொண்டிருக்கும்‌. இந்தச்‌ செம்‌ 
முல்லையின்‌ அரும்பு ஐங்குறுநூற்றிலும்‌ நற்றிணை 
யிலும்‌ மீன்கொத்தியின்‌ செந்நிற அலகுக்கு ஒப்பிடப்‌ 
பட்டுள்ளது. 

கவுதாரியின்‌ கால்விரல்‌ முள்ளுக்கும்‌ இதன்‌ பூ 
ஒப்பிடப்பட்டுள்ளது. இதை அறிவியலில்‌ ]88ந11 மா 
மாமம்‌!15 என்றழைப்பர்‌ . 


மா 


292 ஆம்‌ சூத்திரம்‌ மாமரத்தைக்‌ குறிப்பிடுகின்‌ 
றது. இதை யாவரும்‌ தெரிந்திருப்பதால்‌ இதற்கு 
விளக்கம்‌ தேவையில்லை. இதை நரீகபத11ரக 
௭௦௧ என்று அறிவியலில்‌ அழைப்பர்‌. இதன்‌ ஆங்‌ 
கிலப்‌ பெயர்‌ தமிழிலிருந்து வந்ததாகும்‌. 


121 


உறி 
244ஆம்‌ சூத்திரம்‌ உதி என்ற மரத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறியுள்ளது. இப்பொழுது இம்‌.மரம்‌ ஒதியம்‌ என்று 
அழைக்கப்படுகின்றது . 


பிற்கால இலக்கண நூல்களில்‌ ஓதி என்றால்‌ 
மகளிரின்‌ கூந்தல்‌ என்றும்‌ அதுவே ஒதி என்று 
வழங்கினால்‌ ஒரு மரத்தைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ 
கூறியுள்ளன. 


இந்த மரம்‌, தெரிந்த மரமாதலால்‌ இதற்கு 
விளக்கம்‌ வேண்டுவதில்லை. 


ஒதியமரம்‌ போல்‌ பருத்து விட்டான்‌ என்று 
வழக்கில்‌ கூறுவதுண்டு. இதை அறிவியலில்‌ யக 
"3௦04 என்றழைப்பர்‌ . 


புளி 
25ஆம்‌ சூத்திரம்‌ புளியைக்‌ குறிப்பிட்டுள்ளது.. 
சங்கநூல்களில்‌ சில பாடல்களில்‌ பொதுவாகப்‌ புளி 
சுவையுடைய பழங்களையுடைய மரங்களைப்‌ புளி 
என்று குறிப்பிட்டிருக்கின்றன. ஆனால்‌ மலைபடு 
கடாம்‌ (178-182) நற்றிணை (874) ஆகியவைகள்‌, 
இக்காலத்தில்‌ பழக்கமாக வழங்கும்‌ புளிய மரத்‌ 

தையே குநித்திருக்கின்றன. 


புளியமரம்‌, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததென்று 
அறிவியலார்‌ கூறுவர்‌. ஆயினும்‌ அது சங்ககாலத்‌ 


“59 


திற்கு மிக முன்னரே வந்துவிட்டது என்பதை உணர 
வேண்டும்‌. ன 

்‌. அறிஞர்‌ எம்‌. கிருஷ்ணன்‌ அவர்கள்‌ கூறுவது 
போல மிகப்‌ பிற்பட்ட காலத்தில்தான்‌ புளியமரம்‌ 


இந்தியாவிற்கு வந்தது என்பது தவறாகும்‌. 


பளிய மரத்தை அறிவியலில்‌ "உரவு மட. 
101௦௨ என்றழைப்பர்‌. 


ஒடு 


269 ஆவது சூத்திரத்தில்‌, ஒடு என்ற. மரம்‌ 
கூறப்பட்டுள்ள;:. சங்க நூல்களில்‌ ஒரே ஒரு 
பாடலில்‌ மட்டும்‌ (புறம்‌. 825) ஒடு கூறப்பட்டிருப்‌ 
பதால்‌, இதைக்‌ கண்டு பிடிப்பது எளிதாக இல்லை.. 


“உடும்பு இழுது அறுத்த ஒடுங்காழ்‌ படலை” 


என்று வரும்‌ வரியீல்‌ ஒடு மரம்‌ வேலியாகப்‌ 
பயன்பட்டதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. இந்த மரம்‌ 
இன்றும்‌ தமிழ்நாட்டில்‌ சில பகுதிகளில்‌ வேலியாக 
வளர்க்கப்படுகின்றத. இந்த மரத்தை வேலிக்குப்‌ 
பயன்படுத்திய காரணத்தை 14.1. 80 என்ற 
கானியலறிஞர்‌ கூறியுள்ளார்‌. இந்த மரத்தைக்‌ 
கறையான்கள்‌ அழிப்பதில்லை. 


நாந்தி ஊகார நாசே ர்டறா0ா6 கர்‌ ௦ 10 மார 
015171015. 11% ௭௦௦015 மேோரஸ்‌16 ஊம்‌ 15 றார்ச௦ம்‌ 10 
101196-0054, 160065 64௦ 88 1௩ 15 10% கர்(&௦%௦0்‌ எர்ப்ர6 
ஸர்‌. 


99 


கடந்த இரண்டாயிரம்‌ ஆண்டுகளாக ஒடுமரம்‌: 
வேலிக்குப்‌ வ்ப்ட்து வந்திருப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. 
இதற்கு நச்சுத்தன்மையுடைய டண 
யால்‌:விலங்குகள்‌ உண்பதில்லை. மணிமேகலையில்‌ 
ஒடுவை என்று. இது) அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்‌ 
நாட்டில்‌ சில இடங்களில்‌ ஒடுகா என்றும்‌ ஒடுப்பை 
அல்லது ஒடுவம்‌ என்றும்‌ அழைத்து வருகின்றனர்‌. 


இத! உருண்டை வடிவான உலர்கனியை உடை 
யது. இத; முதிர்ந்தபோது ஓசையுடன்‌ வெடிக்கும்‌. 


ஒடு மரத்தை அறிவியலி ல்‌. பெ்க்வாப்பப5 
௦௦11100115 என்றழைப்பர்‌. 


68 


சூத்திரம்‌ 2/9 சே என்ற மரத்தைக்‌ குறிப்‌ 
பிட்டூள்ளது. இதைச்‌ சங்கநூல்கள்‌ விளக்கவில்லை. 


பிற்காலத்திய நிகண்டுகளான திவாகரம்‌, 
பிங்கலந்தை ஆகியவற்றில்‌, சே என்பதற்கு 
அழிஞ்சில்‌ என்று பொருள்‌ கூறப்பட்டூள்ளது. இதன்‌ 
வைரம்‌ பாய்ந்த உள்பகுதி உறுதீயானதாகையால்‌ 
உலக்கை, தூண்கள்‌, சீப்பகள்‌ ஆக்யவற்றிற்குப்‌ 
பயன்படுத்தினர்‌. 


இதை அறிவியலில்‌ க1கரதர்மாடு 5814711011 மாட. 
என்றழைத்தனர்‌. 


40 


வினை 


சூத்திரம்‌ 283 விசை, ஜஞெமை, நமை என்ப 
வற்றைக்‌ கூறியுள்ளன. 


விசை என்ற மரத்தைப்‌ பற்றி யாதொரு குறிப்‌ 
பும்‌ தமிழிலக்கியத்தில்‌ இல்லாததால்‌, இதைக்‌ 
கண்டு கொள்ள முடிவதில்லை. 


ஆமீனும்‌, இது ஒருவகை மூங்கிலாக இருக்‌ 
கலாம்‌ என்பது எனது கருத்தாகும்‌. 


மூங்கில்‌ மரத்தின்‌ கிளைகளை வளைத்தால்‌ 
அது விசையுடன்‌ திரும்புவதால்‌ விசை என்ற பெயர்‌ 


ச 8] 2 ௪. கி ௩ 
வந்திருக்கலாம்‌. 


ஜம 


ஜெமையும்‌ நமையும்‌ ஒரே மரத்தைத்தான்‌ 
குறிப்பிட்டிருக்கன்றன. ௩மை என்ற பெயர்‌ 
இன்றும்‌ காடுகளில்‌ இம்மரத்துக்கு வழங்குவதால்‌, 
இந்த மரம்‌ அறிவியற்படி எதுவென்று அறிந்து 
கொள்ள முடியும்‌. இந்த மரத்தைப்‌ பற்றிப்‌ பல 


பாடல்கள்‌ சங்கநூல்களில்‌ வருகின்றன. 


இந்த மரம்‌ நல்ல வைரமுடையது. அதனால்‌ 
நாற்காலி முதலிய பொருட்களைச்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுகிறது. வெள்ளை ஒஜஞெமை என்றும்‌ இதை 
அழைப்பர்‌. இந்த மரம்‌ இலையுதிர்‌ எாஜிகமல்‌ 


தொகுப்பாக வளர்ந்து காணப்படும்‌. 


த] 


அறிவியலில்‌ இந்த மரத்தை .&0201990$ 
1211/4௦11௨ என்றழைத்தனர்‌. ஆங்கிலத்தில்‌ தீபி 
௬௦௦0 என்றழைத்தனர்‌. 


பனை 


சூத்திரம்‌ 284 கூறும்‌ பனைமரம்‌, எல்லோருக்‌ 
கும்‌ தெரிந்ததொன்று. அதற்கு விளக்கம்‌ தேவை 
யில்லை. 


அர 


அரையென்ற மரமே மயக்கத்தைத்‌ தரக்கூடும்‌. 
இந்தப்‌ பெயர்‌ தமிழிலக்கியத்தில்‌ ஒரே ஒரு பாடலில்‌ 
தான்‌ பயிலுகின்றது. 


“வேனில்‌ அரையத்து இலைஒலி வெரீஇப்‌ 
போகில்‌ புகவு உண்ணாது பிறிதுபுலம்‌ படரும்‌” 
ஐங்குறுநூறு 325 
இந்த மரத்தில்‌ இலைகள்‌ வேனிற்காலத்தில்‌ 
காற்று வீசினால்‌ மிகுந்த ஓசையை உண்டாக்கும்‌ 
என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு ஓசை தரும்‌ 
மரம்‌ அரச மரமேயாகும்‌. 


அரசமரம்‌ என்ற பெயர்‌ அரை என்ற 
சொல்லிலிருந்து வந்தது. அரசு என்று 
கொண்டு வடமொழிச்‌ சொல்‌ என்று 
மயங்க வேண்டாம்‌. 


ச.அ--9 


42 


_ மலையாளத்தில்‌ இன்றும்‌ அரையால்‌ என்று 
நாட்டுமக்கள்‌ வாயில்‌ இந்தச்‌ சங்கச்சொல்‌ வழங்கு. 
கிறது. பெரிய ஆலமரத்தைப்‌ பெரிபயால்‌ என்றும்‌, 
அரச மரத்தை அரையால்‌ என்றும்‌, இத்தி மரத்தை 
இத்தியால்‌ என்றும்‌ மலையாளத்தில்‌ வழங்கு. 
கின்றனர்‌. 


"கன்னடத்தில்‌ அரளி என்றும்‌, தெலுங்கில்‌ ராய்‌. 
என்றும்‌ வரும்‌ பெயர்களுக்கு அடிப்படை அரை. 
யென்ற சொல்லேயாகும்‌. 


சங்கப்‌ புலவர்‌ கழாத்தலையார்‌ என்பவர்‌, 
இருங்கோவேளின்‌ மூதாதையர்‌ ஒருவரைச்‌ சபித்தத. 
னால்‌, நீடுநிலை அரையம்‌ என்ற தலைநகரம்‌ 
அழிந்ததாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


நீடுநிலை அரையம்‌ என்ற நகரத்தின்‌ பெயர்‌, 
மரத்தின்‌ பெயரில்‌ இருந்து தோன்றியுள்ளது என்று 
தெரிகின்றது. காஞ்சி, வஞ்சி போன்ற ஊர்கள்‌ 
மரப்‌ பெயர்களால்‌ பெயர்‌ பெற்றது போல நீடுநிலை 
அரையம்‌ என்ற பெயர்‌ வந்திருக்கின்றது! . 


'அரையம்‌ 71005 $௦1181௦58 என்றழைக்கப்படும்‌... 
ஆவிரை 
ஆவிரை எல்லோருக்கும்‌ தெரிந்த செடியாகும்‌. 


ஆவாரம்‌ என்று வழங்கப்படும்‌. வறட்சியான நிலத்‌. 
திலும்‌ களர்‌ நிலத்திலும்‌ இச்செடி கூறப்பட்டுள்ளது. 


48 


ஆவிரைப்‌ பூ மாலையைக்‌ காதல்‌ நிறைவேறாத 
தலைவன்‌ அணிந்து, மடல்‌ ஏறுவான்‌ என்று கூறப்‌ 
பட்டுள்ளது. ஆவிரையின்‌ பூ பொன்னிறமாக 
இருக்கும்‌. 


இதை அறிவியலில்‌ 88818 குமார௦ய1க1க 


என்றழைப்பர்‌ .. 


ஆண்‌ 
சூத்திரம்‌305, ஆண்மரம்‌ என்பதைக்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளது. இந்தச்‌ சொல்‌, தொல்காப்பியத்தில்‌ 
மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது. ேே வறு எந்தத்‌. 
தமிழிலக்கியப்‌ பாடல்களிலும்‌ கூறப்படவில்லை. 


ஆனால்‌, திவாகர நிகண்டு இதற்குச்‌ சே, எகின்‌ 
என்று பொருள்‌ கூறியுள்ளது. 


.. சே என்பதால்‌, இது அழிஞ்சில்‌ என்பதைக்‌ 
குறிக்கலாம்‌. அகக்காழ்‌ உடைய மரங்களை ஆண்‌ 
என்றும்‌ புறக்காழ்‌ உடையவையைப்‌ புல்‌ எனவும்‌ 


தொல்காப்பியம்‌ கூறியுள்ளது. 


அழிஞ்சில்‌ மரத்தின்‌ வைரம்‌ பாய்ந்த நடுப்‌ 
பகுதி உறுதியாகவும்‌ காழ்‌ உடையதாகவும்‌ இருந்த 
தால்‌ ஆண்‌ என்று அழைக்கப்பட்டிருக்கலாம்‌.. 
அதற்கு எதிர்‌ மாறாகப்‌ பெண்ணை என்ற சொல்‌ 
பனைமரத்தைக்‌ குறித்தது. பெண்‌ என்ற மூலச்‌ 
சொல்லிலிருந்து இது தோன்றியிருக்க வேண்டும்‌. 


4ம்‌ 


ஆண்‌ என்ற மரம்‌ அறிவியற்படி தஇரிஹதர்மாா 
5௨௦71௦11௩0 ஆகவே இருக்கலாம்‌. 


எள்‌ 


சூத்திரம்‌ 809, எள்ளைக்‌ குறிப்பிட்டுள்ளது . 
இது யாவருக்கும்‌ தெரிந்த செடியானதால்‌, விளக்‌ 
கம்‌ தேவையில்லை. இதை அறிவியலில்‌ 58 
றப என்றழைப்பர்‌ . 


இல்லம்‌ 
சூத்திரம்‌ 314 இல்லம்‌ என்றொரு மரத்தைப்‌. 
பற்றிக்‌ கூறியுள்ளது. இதை இக்‌ காலத்தில்‌ 


தேற்றா என்றழைக்கின்றனர்‌. சங்க நூல்களில்‌ 
மனைமரம்‌ என்று வழங்குகின்றது. 


குறுந்தொகை(19), பரிபாடல்‌ (11- 19) 


ஆகியவை இல்லமரம்‌ என்று அழைத்திருக்‌ 


கின்றன. 


சங்கநூல்களில்‌ கலித்தொகையிலும்‌ (142:6) 
மற்றும்‌ மணிமேகலையிலும்‌ (28 : 142) இல்லமரத்‌ 
தின்‌ நசுக்கப்பட்ட விதை, கலங்கிய நீரின்‌ அழுக்கு 
களைக்‌ கீழே எர்த்துத்‌ தூய்மையாக்கும்‌ என்று. 
கூறப்பட்டுள்ளது. 


தேற்றா என்ற பெயரே இப்‌ பொருளில்தான்‌ 
இப்பொழுது வழங்குகின்றது. 


45 


சங்ககாலத்தில்‌, இந்த மரம்‌ வீடுகளில்‌ மனை 
களிலும்‌ வளர்க்கப்பட்டதாகத்‌ தெரிகின்ற-து. 
தேற்றாவின்‌ கொட்டையைக்‌ கேரளத்தில்‌. மகப்‌ 
பேற்றுக்கு மருந்தாகவும்‌ பயன்படுத்தினர்‌. 


இம்மரத்தை ஆங்கிலத்தில்‌ (16811 த யயர 1106 
என்றழைப்பர்‌. இதை அறிவியலில்‌ ட்‌ 
0௦18401001 என்றழைப்பர்‌ . 


ஈகின்‌ 


சூத்திரம்‌ 837, எகின்‌ என்ற மரத்தைக்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளது. இந்த மரம்‌ தமிழிலக்கியத்தில்‌ எங்கும்‌ 
வழங்கவில்லை. ஆனால்‌ திவாகரம்‌, சூடாமணி 
நிகண்டுகள்‌ இதைப்‌ புளியமரம்‌ என்றும்‌ புளிப்புச்‌ 
சுவையுடைய மாமரம்‌ என்றும்‌ கூறியுள்ளன. 

எஃகு: போன்ற மரத்தை உடையதால்‌ எகின்‌ 
என்ற பெயர்‌ வந்திருக்கலாம்‌. 

புளியமரத்தின்‌ அடிமரம்‌ மிகவும்‌ உறுதியானது. 
அதனால்தான்‌ புளியமரத்தைச்‌ செக்கு, நெல்‌ 


முதலியவற்றை அரைக்கும்‌ அரவைக்‌ கருவிகள்‌ 
எல்லாம்‌ செய்வதற்குப்‌ பயன்படுத்தினர்‌. 


ஆர்‌ 
சூத்திரம்‌ 864-ஆர்‌, வெதிர்‌, சார்‌, பீம்‌ 


ஆகியவைகளைக்‌ கூறியுள்ளது. 


46 


ஆர்‌ என்பது இக்காலத்தில்‌ ஆத்தி என்றழைக்‌ 
கப்படும்‌ மரமாகும்‌. வறட்சியான காடுகளிலும்‌ 
காணப்படும்‌ இந்த மரங்கள்‌ நிறைய இருந்ததால்‌ 
ஆர்க்காடு என்ற பெயர்‌ தோன்றிற்று. 


இதன்‌ இலை இரு பிரிவாக உள்ளதைச்‌ சங்க 
ஆ£ல்கள்‌, கவையிலை ஆர்‌ (அகம்‌. 104) கூறியுள்‌ 
ளது. காடுகளில்‌ ஆர்‌ மரத்தை இதன்‌ இலையை 


வைத்தே கண்டு கொள்வர்‌. 


இதனுடைய உள்பட்டை ஒருவகை நாரைத்‌ 
தருகின்றது. இந்த நாரை, பூக்களைத்‌ தொடுக்கப்‌ 
பயன்படுத்தியதாகச்‌ சங்கநூலில்‌ கூறப்பட்டுள்ளது. 
இரை இருவாச்சி என்றும்‌ சிலவிடங்களில்‌ 
அழைப்பர்‌ . 


இதை அறிவியலில்‌ $கம்ர்ர்க 7₹8௦௦௭௦88 
என்று அழைப்பர்‌ . 


ரிவதீர்‌ 


 வெதிர்‌ என்பது ஒருவகை மூங்கிலாகும்‌. வெதிர்‌ 
என்ற பெயர்‌, தற்காலத்தில்‌ தமிழில்‌ பேச்சு வழக்‌ 
கில்‌ வழங்காவிட்டாலும்‌, தெலுங்கிலும்‌ கன்னடத்‌ 
திலும்‌ வழங்குவதால்‌, இது எந்த வகை மூங்கில்‌ 
என்பது கண்டுகொள்ள முடிகின்றது. 


மூங்கில்களில்‌ பல வகைகள்‌ உள்ளன. அதில்‌ 
பெதிர்‌ என்பதை அறிவியலில்‌ 311058 ரமா 0102- 
௦626 என்றழைப்பர்‌ . 


47 
சார்‌ 


இந்த மரத்தைக்‌ கண்டுபிடிப்பது கடினமாக 
இருந்தது. ஏனென்றால்‌ சங்கநூல்களில்‌ இதைப்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ ஏதுமில்லை. நிகண்டுகளிலும்‌ 
பிற்கால நூல்களிலும்‌ இந்த மரம்‌ கூறப்படவில்லை. 


965 ஆவது சூத்திரம்‌, சார்க்காழ்‌ என்று அழைத்‌ 
துள்ளது. நுண்ணிதின்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌ 
இது சாரைப்பருப்பு என்று இக்காலத்தில்‌ பேச்சு 
வழக்கில்‌ வரும்‌ மரத்தின்‌ பெயராகும்‌. படர்‌ ௮ 


தெலுங்கு மொழியில்‌ 'சாரப்பப்பு” அம்ப 
பட்டுள்ளது. தமிழ்நாட்டில்‌ காட்டுமாங்கொட்டை 
என்றும்‌ வழங்குவர்‌. ப 
இந்த மரம்‌ மாமரக்‌ குடும்பத்தைச்‌ ர க்ககனஷ 
காட்டு மாங்கொட்டை என்றழைக்கப்பட்டது. 


இதன்‌ பருப்பு, பாதாம்‌ பருப்புப்‌ போலச்‌ சுவை 
யுடையது. ஆகையால்‌ இனிப்புப்‌ பண்டங்கள்‌ செய்வ 


தில்‌ பயன்படுத்தப்படுகின்றது. 


இதை அறிவியலில்‌ நமர்ஹவய்க த ஜாஜாவிவிக 
என்றழைப்பர்‌ . 
பீர்‌ 
* இது யாவருக்கும்‌ தெரிந்த பீர்க்கங்‌ கொடி. 
யாகும்‌. இதன்‌ மஞ்சள்‌ பூவின்‌ நிறம்‌, தலைவனை, 


நினைத்து வாடும்‌ தலைவியின்‌ பசலை நிறத்திற்கு 
ஒப்பிடப்பட்டுள்ளது. 


48 


உரையாசிரியர்‌ சிலர்‌ இதை ஒரு மரமாகக்‌: 


கொண்டனர்‌. இது தவறாகும்‌. இது பமீர்க்கங்‌ 
கொடியேயாகும்‌. 


அறிவியலில்‌ 1ம148 கரக ஜ1க என்றழைப்பர்‌ . 


பூல 

சூத்திரம்‌ 816 - பூல்‌, வேல்‌, ஆல்‌ என்ற மரங்‌ 
களைக்‌ குறிப்பிட்டுள்ளது. பூல்‌ எதுவென்பதை 
அறிய சங்கநூல்களில்‌ யாதொரு குறிப்புமில்லை. 
ஆனால்‌, இது நாட்டுப்புற மக்களிடம்‌ இன்றும்‌ 
வழங்கும்‌ செடியாகும்‌. இது ஒரு புதர்‌ போன்ற 
செடி. இதன்‌ பழங்கள்‌ சுவையுடையதானதால்‌ 
உண்பர்‌. இதைப்‌ புல்லாஞ்சி என்றும்‌ அழைப்பர்‌. 


“புல்லாஞ்சி செடியில்‌ புலி வந்து பூருது' என்ற 
வழக்கு உள்ளது. இதைக்‌ கருநெல்லி என்றும்‌ 
அழைப்பர்‌ . 


இதை அறிவியலில்‌ றநநு1181111ப5 ர6ரம்மெப்க1க 
என்றழைத்தனர்‌. 


மவல்‌ 


இந்த மரம்‌ எல்லோருக்கும்‌ தெரிந்ததொன் 
தாகும்‌. இதன்‌ வைரம்‌ பாய்ந்த மரத்தையும்‌, உலர்‌ 


கனியையும்‌, சிறிய இலைகளையும்‌ வதனா 
விளக்கியுள்ளனர்‌. 


49 


இந்த மரத்தை 0801௨ கரக010௦8 என்று 
அறிவியலில்‌ அழைப்பர்‌. 


ஆல 

ஆல்‌ என்ற மரம்‌ யாவருக்கும்‌ தெரிந்ததே. 
யாகும்‌. சங்க இலக்கியத்தில்‌ பல பாடல்களில்‌ 
கூறப்பட்டுள்ளது. தொல்‌ ஆல்‌, கடவுள்‌ ஆல்‌ 
என்றெல்லாம்‌ கூறுவதுண்டு. இதன்‌ பூ வெளிப்‌ 
படையாகத்‌ தெரியாததால்‌ கோளி என்றழைப்பர்‌. 
எல்லாத்‌ திராவிட மொழிகளிலும்‌ ஆல்‌ என்றே 
வழங்குகின்றது. 


மலையாளத்தில்‌ பேரியால்‌ என்றழைப்பர்‌ 


ஆலமரத்தை 1:1008 ற௦த8101515 என்றழைப்பர்‌ 


குமிழ்‌ 

889 ஆவது சூத்திரம்‌, குமிழ்‌ என்பதைப்‌ பற்றிக்‌ 
கூறியுள்ளது. இதை இன்றும்‌ குமிழம்‌ என்று 
நாட்டுப்புறங்களில்‌ அழைக்கின்றனர்‌. இதன்‌ பூ, 
மகளிரின்‌ மூக்குப்‌ போல இருப்பதாக உவமிக்கப்படு 
வதுண்டு. நேரில்‌ பார்த்தால்‌ இதன்‌ பொருத்தம்‌ 
புரியும்‌. 

இதன்‌ உருண்டையான பழம்‌ மகளிர்‌ காதில்‌ 
அணியும்‌ அணிக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. 


இதை 7௦ஸ்‌ 186 என்று ஆங்கிலத்தில்‌ 
அழைப்பர்‌ . 


50 


இதன்‌ கிளையைக்‌ கொள்ளியாகப்‌ பயன்படுத்து 
வதால்‌ இப்‌ பெயர்‌ வந்தது. இதை அறிவிய்லில்‌ 
0210018608 கா௦2& என்றழைப்பர்‌. 


594ஆவது சூத்திரம்‌ தாமரை, வெள்ளம்‌. 
ஆம்பல்‌ ஆகியவைகளைக்‌ கூறுகின்றன. 


தாமரை யாவருக்கும்‌ தெரிந்ததே. இதை 
அறிவியலில்‌ 7418௦8 161108 என்றழைப்பர்‌ . 


வெள்ளம்‌ ஒரு செடியோ மரமோ அன்று, 
ஆம்பல்‌ அல்லியைக்‌ குறிக்கும்‌. இதுவும்‌ யாவருக்‌ 
கும்‌ தெரிந்த நீர்வாழ்‌ செடியே. 


இதை 19161ப7ஈடர்பற 8020109010 என்றழைப்பர்‌. 


தொல்காப்பியத்தில்‌, எழுத்ததிகாரத்தில்‌ 


கூறப்பட்டுள்ள மரஞ்செடிகள்‌ இவைகளே. 


திணைகளைக்‌ குறிக்கும்‌ மரஞ்செடி கொடிப்‌ 
பெயர்கள்‌ திணைக்குரியதால்‌ இங்கு எடுத்துக்‌ 
கூறவில்லை. டி 


தொல்காப்பியத்தில்‌ கூறப்பட்டுள்ள பெயர்‌ 
களில்‌ பல, ஓரெழுத்து அல்லது ஈரெழுத்து மொழி 


களாக இருப்பதைக்‌ காணலாம்‌, 
மற்றும்‌, தொல்காப்பியத்தில்‌ கூறப்பட்டவை 


களெல்லாம்‌ ஏதாவது ஒரு பயனைத்‌ தந்தவை 
கான்பதும்‌ தெரிய வருகின்றது. 


91 


பெரும்‌ புலவர்‌ கபிலர்‌ பாடிய குறிஞ்சிப்‌ 
பாட்டைப்‌ போல்‌ தமிழ்நாட்டில்‌ இருந்த செடிகொடி 
மரங்களைத்‌ தொகுத்துக்‌ கூறுவது தொல்காப்‌ 
பியர்‌ நோக்கமன்று. இலக்கணத்‌ தொடர்பாக 
வந்தவைகளையே தொல்‌ காப்பியர்‌ கூறியுள்ளார்‌. 


சேகர்‌ 'பதிப்பகம்‌ ' 


52 


கூறிர்ாபு 





சங்க இலக்கியத்தில்‌ அறிவியற்கலை 0 அறிஞர்‌ பி.எல்‌. சாமீ 
சனகன்‌ விவக ம்கக்கைகால்‌ வ்‌ க்ைவ்கைய் வைய்‌ வவ்வால்‌ ன ஆ ல ன ல அவனை ட ட லை டட பைய ப ப அ 


59 





ருறிஞ்சிப்பாட்டில்‌ வ வரும்‌ 
செடி பாட்‌ மரப்‌ பெபயர்கள்‌ 





பத்துப்பாட்டில்‌ ஒன்றான குறிஞ்சிப்பாட்டில்‌ 
பல செடிகொடி மரப்‌ பெயர்கள்‌ வருகின்றன. 
அவைகளைப்‌ படிக்கும்பொழுது, இது ஒரு செடிப்‌ 
பெயர்‌ அகராதியோ என்று தோன்றும்‌. 


கபிலர்‌ பாடிய குறிஞ்சிப்பாட்டில்‌ 99 .செடி 
கொடி மரங்கள்‌ *இருப்பதாகக்‌ கணக்கு எடுக்கப்‌ 
படுகின்றது. இவைகளில்‌, ஒரு சிலவற்றை அறிவிய 
லடிப்படையில்‌ அறிந்து கண்டு கொள்ள முடியா 
விட்டாலும்‌ பலவற்றை அறிந்து கொள்ளலாம்‌. 


இந்தத்‌ தாவரங்களைப்பற்றி நன்கு அறிந்து 
கொள்ள உரைகளும்‌, நிகண்டுகளும்‌, நாட்டுப்புற 
மக்கள்‌ வழக்குகளும்‌, கேரளத்தில்‌ வழங்கும்‌ பெயர்‌ 
களும்‌ கை கொடுத்து உதவுகின்றன. 

* வரி 68 முதல்‌ 96 வரையில்‌ 99 செடி கொடி. மரம்‌, 
மலர்களை அடுக்கிக்‌ கூறப்பட்டுள்ளது. 


54 
காந்தள்‌ 
குறிஞ்சிப்பாட்டில்‌ 62 ஆவது வரியிலிருந்து 
இந்தச்‌ செடி கொடி மரங்கள்‌ கூறப்பட்டுள்ளன... 


முதன்முதற்‌ கூறப்பட்ட செடி செங்காந்தள்‌ ஆகும்‌. 
(நற்றிணை 94, 294, 5319, கலி: 59). 


வெண்காந்தளைக்‌ கோடல்‌ (அகம்‌. 264) 
என்றழைத்தனர்‌. இதை 01071088 8 என்று 
அறிவியலில்‌ அழைப்பர்‌. 


செங்காந்தளைப்‌ போன்ற அழகுடைய பூக்கள்‌ 
தமிழ்நாட்டில்‌ மிகச்‌ சிலவேயுள்ளன. ஆதலின்‌ செங்‌ 
காந்தளை முதலில்‌ ைவைத்துப்‌ பாடியது 
பொருத்தமே. 


ஆம்பல்‌ 
அடுத்து வருவது, ஆம்பல்கொடி. இதை 


வெள்ளை அல்லி என்று கூறுவர்‌. இதை அறிவிய 
லில்‌ ]/01%8௦௨ 1௦106 என்றழைப்பர்‌. 


அனிச்சம்‌ 
அனிச்சம்‌ அடுத்துக்‌ கூறப்பட்டுள்ளது. முற்கால 
நூல்களில்‌ திருக்குறளில்‌ மட்டுமே (90, 1105, 
1120) கூறப்பட்டுள்ளது. இதைப்‌ பற்றிச்‌ சங்கநூல்‌ 
களில்‌ எங்கும்‌ யாதொரு குறிப்பும்‌ இல்லை, 


திருக்குறளில்‌ ஒரு பாடல்‌ “மோப்பக்‌ சணகவ 
அனிச்சம்‌” என்று கூறியுள்ளது. 


59 


_ அனிச்சத்திற்கு விளக்கமில்லாததனால்‌ இதை: 
எதுவென்று அறுதியிட்டுக்‌ கூற முடியவில்லை. 


"ஆனால்‌, பாளையங்கோட்டை சித்த மருத்து 
வக்‌ கல்லூரியில்‌ ஆராய்ச்சி ஆசிரியராகப்‌ பணிபுரிந்த 
திரு. குமாரசாமி அனிச்சத்தை கற 82௮115 
காவான்‌ 15 என்றார்‌. மோப்பக்‌ குழையும்‌ . அனிச்சம்‌ 
' என்பதற்கு, காற்றில்‌ உள்ள ஈரப்பதனை 
(140198101௦) முகப்பக்‌ குவியும்‌ அனிச்சம்‌ என்று 
பொருள்‌ கூறியுள்ளார்‌. 


ப “இந்த விளக்கம்‌ உரையாசிரியர்‌ கூறுவதி 
லிருந்து வேறாக இருப்பினும்‌ ஏற்கத்‌ தக்கதே. 


குவளை 


குவளை கூறப்பட்டுள்ளது. இதைச்‌ செங்கழுநீர்‌ 
என்று கொள்வர்‌. 


வடமொழியில்‌ 180கி8ு/க என்றழைப்பர்‌. இச்‌ 


சொல்‌. தமிழில்‌ இருந்து அமைத்துக்‌ கடட 
என்று கூறுவர்‌ . 


இந்த நீர்ச்செடிக்கு மிகவும்‌ சிவந்த பூக்கள்‌ 


உண்டு. பெரும்பாணாற்றுப்படையில்‌ இதன்‌ 
பூவிதழ்களைச்‌ சிவந்த அரக்கிற்கு ஒப்பிட்டுள்ளது. 


பல்லவர்‌ காலத்தில்‌, இச்‌ செடியை வளர்ப்‌ 
பதற்குக்‌ குவளைக்காணம்‌ என்று ஒரு வகை வரி 
விதித்திருந்தனர்‌. 


56 


இதன்‌ பூ பெரிதாகவும்‌ இதழ்கள்‌ இரட்டை 
வரியுடையதாகவும்‌ இருக்கும்‌. இந்தப்‌ பூவைக்‌ 
கடவுள்‌ வழிபாட்டில்‌ பயன்படுத்தினர்‌ என்பது 
தெரிகின்றது. 


அறிவியலில்‌ இந்தச்‌ செடியை 11900112௦8 
பமாக என்றழைத்தனர்‌. 


குறிஞ்சி 
அடுத்து வருவது குறிஞ்சிச்‌ செடியாகும்‌. இதன்‌ 
பெயராலேயே குறிஞ்சிப்‌ பாட்டு பாடப்பட்டுள்ளது. 
இந்தக்‌ குறிஞ்சிச்‌ செடி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு 
ஒருமுறை பூக்கும்‌. 


குறிஞ்சிச்‌ செடியையும்‌ அதன்‌ நறுந்தேனையும்‌ 
பல சங்கப்பாடல்கள்‌ (நற்றிணை, 268, 907; 
அகம்‌: 903, குறுந்தொகை: 8, புறம்‌: 374, மதுரைக்‌ 
காஞ்சி வரி: 301) கூறியுள்ளன. 


இதனுள்‌ சில வகைகள்‌ நான்காண்டுகளிலும்‌ 


பூக்கும்‌. 


ஞ்சி மலைச்சாரலில்‌ பூக்கும்போது, 
சாரல்‌ முழுவதும்‌ நீலப்படலட்‌ படிந்தாற்‌ போல்‌ 
இருக்கும்‌. இது பன்னிரன்டு ஆண்டுகட்கு ஒருமுறை 
பூக்கும்‌. 

சங்கநூல்களில்‌ கூறப்பட்டுள்ள குறிஞ்சி 
51100112011105 யாரர்ர்க௩படி ஆகும்‌. 


தர்‌ 
ெட்சீ 


வெட்சி என்ற செடி, சிவப்புப்‌ பூக்களை 
உடையது. மலையாளத்தில்‌ இதன்‌ வகையான ஒரு 
செடியைத்‌: தெச்சி என்றழைப்பர்‌. இதன்‌ பூவை 
பூசைகளில்‌ பயன்படுத்தி, பிரசாதமாகக்‌ கேரளாவில்‌ 
அளிப்பர்‌ . 

வெட்சியை அறிவியலில்‌ 101௨ (௦௦061118 என்று 
அழைப்பர்‌ . 

0சங்கோடுவேரி 

செங்கோடுவேரி ஆயுர்வேத மருந்துகளில்‌' 
பயன்படுத்தப்‌ படுகின்றது. “சித்திர மூலம்‌' என்று 
அழைப்பர்‌. 

இதை ஆங்கிலத்தில்‌ 175056 0௦1௦ய160 
1௦௨0௭௦1௩ என்றழைப்பர்‌. அறிவியலில்‌ 11ம700820 
7₹௦868 என்றழைப்பர்‌ . 

(தமா 

தேமா என்பது ஒரு மாமர வகையாகும்‌. இதன்‌ 
பழம்‌ சுவையுடையதாக இருக்கும்‌. இது வளர்க்கப்‌ 
படும்‌ மாமரமாக இருக்க வேண்டும்‌. மாமரத்தை 
நஹ திரீாக  1ஈர்ர்க என்றழைப்பர்‌, இப்‌ பெயரில்‌ 
தமிழ்ப்‌ பெயர்‌ உள்ளது. 

௪.அ--4 


58. 
மணிசர்சிகை 


-மணிச்சிகை என்ற செடி கூறப்பட்டுள்ளது. 
உரையாசிரியர்‌, செம்மணிப்‌ பூ என்று பொருள்‌ 
எழுதியுள்ளார்‌. மணிச்சிகை என்ற வழக்கு, ஈழ . 
நாட்டில்‌ வழங்குவதால்‌, இதை எது என்று அறிய 
முடியும்‌. 


'இது சமதரைகளிலும்‌ சிறு குன்றுகளிலும்‌ ஆற்‌ 
றோரங்களிலும்‌ காணப்படும்‌. இதன்‌ பூ, மணியைப்‌ 
போல இருக்கும்‌. சிவந்த நிறமுடையது. 


அறிவியலில்‌ இதை 1ற00௦8 $ஜர்காக என்று 
அழைப்பர்‌ . 


உந்துழ 
'அதற்கடுத்துச்‌ சொல்லப்பட்ட செடி, உந்தூழ்‌ 
என்பதாகும்‌. இதற்குப்‌ பெரிய மூங்கில்‌ என்று 
பொருள்‌ கூறப்பட்டுள்ளத:. உந்தூழ்‌ என்ற பெயர்‌, 
தவறாக முந்தூம்‌ என்ற பெயருக்கு இணையாக 


வழங்கப்பட்டதாகும்‌. 
முந்தூழ்‌ என்ற பெயரே சங்கநூல்களிலும்‌ 
நிகண்டுகளிலும்‌ வழங்குகின்றது. 


“முந்தூழ்‌ ஆய்மலர்‌ உதிர? 
என்று அகநானூற்றிலும்‌ (78) 


59- 


்‌மூந்தூழ்‌ வவேலிய மலை கிழவோற்கே” 
குறுந்தொகையிலும்‌ (289) முந்தூழ்‌ என்றே வழங்கு 
கின்றது. 
'ஊழ்‌ உற்று அலமரும்‌ உந்தூழ்‌ அகல்‌ அறைக்‌! 


என மலைபடுகடாத்திலும்‌ (வரி139) என்றே வழங்கு. 
கின்றது. 


உ... வோ. ௪1. கூற்று 

உ. வே. சாமிநாதய்யர்‌ “தமா” என்பது முதல்‌: 
பெருமூங்கிற்‌ பூ என்பது இறுதியாக உள்ளவைகள்‌, 
தருமபுரவாதீன மடத்திலிருந்து கிடைத்த ஒரு 


பழைய ஏட்டுப்‌ புத்தகத்தில்‌ மட்டும்‌ இருந்தன 
என்று கூறியுள்ளார்‌. 


ஆதலின்‌ பெருமூங்கிற்‌ பூ என்று பொருள்‌ 
கூறப்படும்‌ உந்தூழ்‌, உண்மையான பாடமல்ல. 
“முந்தூழ்‌” என்றிருந்திருக்க வேண்டும்‌. 

ஒரே ஏட்டுப்‌ புத்தகக்தில்‌ கிடைத்த இந்த வரி 

இடைச்‌ செருகலாகவும்‌ இருக்கலாம்‌. 


முந்தூழ்‌ என்று கொள்வேமென்றால்‌, முந்தூழ்‌ 
என்ற பெயர்‌ முந்தி ஊழ்த்தது என்று பொருளுடைய: 
தாக இருக்கலாம்‌. ஏனென்றால்‌, பெருமூங்கிற்‌ பூ 
முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கின்றது. 
அறிவியலில்‌ இதை ௦6088 கரமா01080686 என்று. 
அழைப்பர்‌ . 


60 
கூவிளம்‌ 


குறிஞ்சிப்‌ பாட்டின்‌ 65 ஆம்‌ வரியில்‌ உள்ள 
கூவிளம்‌ இப்பொழுது வழங்கும்‌ வில்வ மரமாகும்‌. 
இதை மலையாளம்‌, கன்னட மொழிகளில்‌ கூவிளம்‌ 


என்றே அமைக்கின்றனர்‌ . 


இதை அறிவியலில்‌ 6216 ]சீகாறா21௦6 என்று 
அழைப்பர்‌. 


எறுழம்‌ 


எறுழம்‌ என்றொரு செடி கூறப்பட்டுள்ளது. 
இதன்‌ பூ, நெருப்பு போன்று சிவந்து இருக்கும்‌ 
என்று கூறப்பட்டுள்ளது. இதைப்‌ பற்றி, சங்கநூல்‌ 
களிலேயோ, பிற்கால நூல்களிலேயோ யாதொரு 
குறிப்புமில்லை. ஆதலின்‌ இந்தச்‌ செடி அறிவியற்‌ 
படி எதுவென்று கூற முடியவில்லை. 


சுள்ளி 


சுள்ளி என்பதற்கு மராமரம்‌ என்று உரையா 
சிரியர்‌ பொருள்‌ கூறியுள்ளார்‌. இந்தப்‌ பெயரும்‌ 
சங்கநூல்களில்‌ வரவில்லை. தநிகண்டாசிரியர்கள்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளைத்‌ தருகின்றனர்‌. 


சங்கநூல்களில்‌ பெரியாறு சுள்ளி அம்‌ 
பேறியாற்று (அகம்‌.149) என்று கூறப்பட்டுள்ளது. 


1 


சுள்ளி என்பதைக்‌ கேரளத்தில்‌ வடமொழியில்‌ 
சூர்ணா என்று தவறுதலாக மொழிபெயர்த்து, 
ஆற்றுக்குப்‌ பெயராக வழங்கினர்‌ . 


சுள்ளி என்ற செடியானது பெரசியாற்றின்‌ 
ஓரம்‌ மிகுதியாகக்‌ காணப்‌ பட்டதால்‌ சுள்ளியம்‌ 
பேரியாறு என்று கூறியிருக்கலாம்‌. 


மலையாளம்‌, கன்னடம்‌, தமிழ்‌ மொழிகளில்‌ 
இப்பொழுதுள்ள வழக்குப்படி சுள்ளி, நீர்ச்‌ சதுப்புப்‌ 
பகுதிகளில்‌ வளரும்‌ ஒரு செடியாகும்‌. இதைச்‌ செம்‌ 
முள்ளி என்று தமிழில்‌ அழைப்பர்‌ . 

இதை அறிவியலில்‌ [415718 றார௦ம்‌(16 என்று 
அழைப்பர்‌ . 

நற்றிணையில்‌ (215) ஒரு புலவர்‌, சுள்ளம்‌. 
போதனார்‌ என்றழைக்கப்பட்டுள்ளார்‌ . இவம்‌ 
சுள்ளிப்‌ பூவைப்‌ பற்றிப்‌ பாடியிருக்கலாம்‌. 


கூவிரம்‌ 


கூவிரம்‌ என்ற மரம்‌ கூறப்பட்டுள்ளது .. 
கூவிளமும்‌ கூவிரமும்‌ வெவ்வேறான மரங்களாகும்‌. 

கூவிளத்தில்‌ இலையும்‌ கூவிரத்தின்‌ இலையும்‌ 
தோற்றத்தில்‌ ஒன்று போலக்‌ காணப்படுவதால்‌ 
குழப்பம்‌ ஏற்படும்‌. 

கூவிரம்‌ அறிவியலில்‌ ரோ௨(6 ஊக ரவிரஜ08௨ 
என்றழைக்கப்படும்‌. 


62 
வடவனம்‌ (துளசி) 


வடவனம்‌ என்றொரு செடி குறிஞ்சிப்பாட்டில்‌ 
(வரி61) மட்டும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. துளசிச்‌ 
செடியை வனம்‌ என்று நிகண்டுகள்‌ அழைக்கின்றன. 


இதை அறிவியலில்‌ (௦1மமரா। தகர(ர்த511015 
அன்றழைப்பர்‌. 


வீட்டுத்‌ தூளசி, துழாய்‌ என்று குறிஞ்சிப்‌ 
பாட்டிலும்‌ பதிற்றுப்பத்திலும்‌ (81 - வரி 8), பரி 
பாடலிலும்‌ (13-60: 4-58) வழங்கப்படுகின்றது. 


வாகை 


வாகை மரம்‌ தெரிந்த தொன்றாகும்‌. இதை 
அறிவியலில்‌ க1017718 12006% என்று அழைப்பர்‌ . 


குடசம்‌ 


குடசம்‌ என்னும்‌ மரம்‌ வெட்பாலை என்றும்‌ 
அமைக்கப்படும்‌. “குஜடா' என்ற வடசொல்‌ குடசம்‌ 
என்று மாறியது. குடசம்‌ சங்கநூல்களில்‌ கூறப்‌ 
படவில்லை. சிலப்பதிகாரத்தில்தகான்‌ கூறப்பட்‌ 
டூள்ளது. 

இதன்‌ பட்டைக்கு 7'9]1400௫ு 5௧% என்று 
-இப்யர்‌. மருந்துக்காக வெளிநாட்டுக்கு, இம்மரம்‌ 
கேரளத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. 


69 


இதை அறிவியலில்‌ 170]1தரநரக கர்ர்ஜ்ம- 
மம்கே என்றழைப்பர்‌ . 


எருவை 


எருவை என்ற பெயர்க்கு ஒருவகைக்‌ கோரை 
யென்றும்‌ நாணல்‌ போன்ற செடி யென்றும்‌ 
உரையாசிரியர்கள்‌ கூறியுள்ளனர்‌. பைஞ்சாய்க்‌ 
கோரை என்றும்‌ பொருள்‌ கூறப்பட்டுள்ளது. குறுத்‌ 
தொகை உரையில்‌ கொறுக்கச்சி என்றும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


இது ஒரு வகைக்‌ கோரைப்புல்லாகும்‌. இதை 
(றம 014மறம்06 என்றழைப்பர்‌ . 


பசருவிளை 


செருவிளை என்பது காக்கணம்‌ பூவின்‌ 
வெள்ளை நிறமுள்ள பூ வகைச்‌ செடியாகும்‌. இதை 
'01410718 12781௨ என்று அழைப்பர்‌. இது கடா 
களில்‌ வளர்க்கப்படும்‌. 


இதில்‌, மற்றொரு வகை ஊதா நிறமுடைய 
தாகும்‌. இதைக்‌ கருவிளை என்று சங்க நூல்களில்‌ 
ஆழைப்பர்‌. இதுவும்‌ 611077 16781௧ என்பதாகும்‌, 
இரண்டிற்கும்‌ நிறத்தில்தான்‌ வேற்றுமையுண்டு, 


64 


பயினி 


பயினி என்ற மரம்‌ ஒருவகை பிசினைத்‌ தரும்‌. 
இதை *வார்னிஸ்‌' செய்வதற்குப்‌ பயன்படுத்துவர்‌ . 
இந்த மரம்‌ குறிஞ்சிப்பாட்டில்‌ (வரி 69) மட்டும்‌ 
கூறப்பட்டுள்ளது. வணிக மொழியில்‌ 41/4௪ 
வாறாக என்றழைப்பர்‌. 


இது குன்றுகளிலும்‌ மலைகளிலும்‌ காணும்‌ 
மரமாகும்‌. 


அறிவியலில்‌ 781118 101௦௨ என்றழைப்பர்‌ . 


வானி 


வானி என்ற மரப்‌ பெயர்‌ குறிஞ்சிப்பாட்டில்‌ 
(வரி 69) மட்டும்‌ கூறப்பட்டுள்ளது. மற்ற எந்தப்‌ 
பாடல்களிலும்‌ வழங்கவில்லை. 


ஆனால்‌, 1. 7. $ஸம்‌!1௦1௩ என்ற அறநிஞர்‌ திரு 
வாங்கூர்‌ காடுகளில்‌, தமிழில்‌ வானி என்றதொரு 
மரப்பெயர்‌ வழங்குவதைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இத 
னுடைய அறிவியற்‌ பெயற்‌ 1:0௦137005 01001௦0105 
என்பதாகும்‌. 


இது தமிழ்நாட்டில்‌ ஆனைமலைக்‌ காடுகளிலும்‌ 
காணப்படுகின்றது. 


$5 
குரவம்‌ 


குரவம்‌ என்றொரு செடி கூறப்பட்டுள்ளது. 
இது கொத்தாகப்‌ பூப்பதாகக்‌ குறிஞ்சிப்பாட்டு 
(வரி 69) கூறியுள்ளது. 


இது பெரிய புதர்‌ போன்று வளரும்‌. பளபளப்‌ 
பான இலைகளை யுடையது. பூக்களில்‌ சூலகம்‌ 
நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌. அதனால்‌ இதன்‌ பூவை 
நல்லபாம்பின்‌ பல்லிற்கு (அகம்‌, 287) ஒப்பிட்டிருக்‌ 
கிறார்கள்‌. இதை அறிவியலில்‌ 8௨ 116058 
என்றழைப்பர்‌. 


பசும்பிடி 


பசும்பிடி என்றொரு செடி கூறப்பட்டுள்ளது. 
உரையாசிரியர்‌ நச்சினார்க்கினியர்‌ , இதைப்‌ 
“பச்சிலையின்‌ பூக்கள்‌” என்று கூறியுள்ளார்‌. பரிபாட 
லில்‌ (19:75) உரையாசிரியர்‌ பரிமேலழகர்‌ “பச்சிலை 
என்பது கொழுந்து இலைகளைத்தான்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளது” என்று எழுதியுள்ளார்‌. அதுதான்‌ நறுமணம்‌ 
மிக்கதாகும்‌. 


இதன்‌ இலை நறுமணமுடையதாகையால்‌ இது 
அறிவியலில்‌ (8701018 28111110013/105 என்பதாகும்‌. 


இப்பொழுதும்‌ இதைப்‌ பச்சிலை என்று அழைக்‌ 
கின்றனர்‌ . 


66 


வகுளம்‌ 


வகுளம்‌ என்ற மரம்‌ பரிபாடலில்‌ (12-19) கூறப்‌ 
பட்டுள்ளது. 

இது மகிழ மரம்‌ என்று இப்பொழுது அழைக்கப்‌ 
படுகின்றது. 

சிலப்பதிகாரத்தில்‌ இலஞ்சி என்று அழைக்கப்‌ 
பட்டுள்ளது. இதே இலஞ்சி மலையாளத்தில்‌ 
இன்று பேச்சு வழக்கில்‌ வழங்குகின்றது. அறிவிய 
லில்‌ 1411100805 616021 என்று அழைக்கப்படும்‌. 


மாயா 


காயா எனும்‌ மலரை இப்பொழுதும்‌ காசா 
என்று அழைக்கின்றார்கள்‌. இதற்கு அழகிய நீல 
நிறப்‌ பூக்கள்‌ உண்டு. சிலப்பதிகாரத்திலும்‌ இது 
குறிக்கப்பெற்றுள்ளது. காயா கொத்தாகப்‌ பூப்‌ 
பதைப்‌ 


“பல்‌ இணர்க்‌ காயா' (வரி 70) 
எனக்‌ குறிஞ்சிப்பாட்டு குறிப்பிட்டு உள்ளது. 


காயாவை ]4610௦01௦1 20116 என்றழைப்பர்‌. 


ஆவிரை 
ப ஆவிரை பாழ்நிலைகளிலும்‌ வறட்சியான பகுதி 
களிலும்‌ வளகும்‌. . இது யாவர்க்கும்‌ தெரிந்த 
தொன்றே. ள்‌ 


07 


இதை அறிவியலில்‌ (88518 அபரர0ய181௨ என்று 
அழைப்பர்‌. 


வரல்‌ 


வேரல்‌ என்பது சிறிய மூங்கில்‌ என்று அழைக்கப்‌ 
பட்டுள்ளது. இது நீலகிரிச்‌ சாரல்களில்‌ புதர்போல்‌ 
, வளரும்‌. நற்றிணையில்‌, சோலையில்‌ குன்றில்‌ 
வாழ்ந்த மக்கள்‌, வேரலை வேலியாக வளர்த்தனர்‌ 
என்று கூறப்பட்டுள்ளதை, 

“வேரல்‌ வேலிச்‌ சிறு கடி அலற' (232) 
என்ற வரியால்‌ தெரிந்து கொள்கிறோம்‌. இதை 
கரறறம்றறகார்க ஈர்ஜிய்ர்காக என்று அறிவியலில்‌ 
அழைப்பர்‌ . 

கூரல்‌ 
சூரல்‌ என்பது இக்‌ காலத்தீல்‌ சூரை என்று 
அழைக்கப்படுவதாகும்‌. சூரை என்ற பெயர்‌ மலை 
யாளத்திலும்‌ கன்னடத்திலும்‌ வழங்குகின்றது . 
இதை அறிவியலில்‌ 2121130115 0020010118 


என்றழைப்பர்‌ . 


பூளை 


குரீஇப்‌ பூளை என்பது பூளையில்‌ சிறியதாகும்‌. 
இதை மலையாளத்தில்‌ செறுபூளை என்றழைப்பர்‌ . 


68 


மலையாளத்தில்‌ பூளை என்பது காட்டிலவு 
என்று அழைக்கும்‌ பெரிய மரமாகும்‌. அதிலிருந்து 
வேற்றுமைப்படுத்தவே செறுபூளை என்று அழைத்‌ 


தனர்‌. 
சிறுபூளையைத்‌ தமிழ்நாட்டில்‌ சடங்குகளில்‌ 
பயன்படுத்துவர்‌ . 


இதை அறிவியலில்‌ தாமக 1க௱கர்க என்று 
அழைப்பர்‌ . 


மருதம்‌ 


குறுநறுங்கண்ணி குருகிலை மருதம்‌, குருகிலை, 
முருக்கிலை என்றும்‌ உரையாசிரியர்‌ கூறியுள்ளார்‌ . 

உரையாசிரியர்‌, 

'குறுநறுங்கண்ணி குறுகிலை மருதம்‌' (வரி 72-73) 
என்பதை மூன்று செடிகளாகக்‌ கொண்டார்‌. 

இந்த வரியே மருதம்‌ என்ற மரத்தைக்‌ 
குறிக்கும்‌ என்று கருதலாம்‌. 

ஏனென்றால்‌, மருதத்திற்கு நீண்டு குறுகிய 
இலைகளும்‌ கண்ணி போன்ற பூக்களும்‌ உள்ளன. 
மருதம்‌ என்று அழைக்கப்படும்‌ மரம்‌ மிக அழகிய 
இளஞ்சிவப்பு பூக்களுடையதாகும்‌. இந்த மரம்‌ 
பூக்கும்போது கண்கொள்ளாக்‌ காட்சியாக இருக்‌ 
கும்‌. மருதம்‌ கொத்தாகப்‌ பூக்கும்‌. 


089 


அறிவியலில்‌ இதற்குப்‌ “பூக்களின்‌ அரசி' என்ற 
பொருளில்‌ பெயர்‌ உள்ளது. 

அறிவியலில்‌ இதை [6265100018 1108-122108 
என்றழைப்பர்‌. பெரா 110௩ என்று ஆங்கிலத்தில்‌ 
அழைப்பர்‌... 


மகாங்கம்‌ 


கோங்கம்‌ என்பது ஒருவகை மரம்‌. இலை 
களை உதிர்த்துவிட்டு, இது பூக்கும்போது மிக 
அழகிய காட்சியாக இருக்கும்‌. பளபளப்பான 
மஞ்சள்‌ தட்டுப்‌ போலப்‌ பூக்கள்‌ மிக அழகாக 
இருக்கும்‌. 

குறிஞ்சிப்பாட்டில்‌ (வரி 78) கூறப்பட்ட மரங்‌ 
களில்‌, மருதமும்‌ கோங்கமும்‌ மட்டுமே மிக அழகிய 
பூக்களை உடையன, இதை அறிவியலில்‌ (௦011405.- 
றப த08வு/ற1மாு என்றழைப்பர்‌. 


போங்கம்‌ 
போங்கமும்‌ திலகமும்‌ அடுத்துக்‌ கூறப்பட்‌ 
டுள்ளன. இதற்கு உரை கூறிய நச்சினார்க்‌ 
கினியர்‌ இவை இரண்டிற்கும்‌ ஒரே பொருள்‌ கூறி 
யுள்ளார்‌. 
போங்கம்‌ எதுவென்று இப்பொழுது சரியாகத்‌ 
தெரியவில்லை. 


10 
திலகம்‌ 


ஆனால்‌ திலகம்‌ என்பது மஞ்சாடி மரம்‌ 
என்பதைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இக்காலத்தில்‌ 
திலகத்தை ஆனைக்குண்டுமணி என்றழைப்பர்‌ . 


இதற்குப்‌ பளபளப்பான சிவந்த விதைகள்‌ 
உண்டு. இந்த விதைகளைப்‌ பொன்னை எடையிடப்‌ 
பயன்படுத்துவர்‌. இதன்‌ விதைகள்‌ 4 கிரெயின்‌ 
எடையுடையதாகும்‌. 


திலகமரம்‌ அழகிய மரமாகும்‌. இதன்‌ விதை 
களை வணிகர்‌ நகரக விதைகள்‌ என்று கூறுவர்‌. 


இதன்‌ பூவும்‌ மணமுடையதாகும்‌. இந்தத்‌ 
திலகத்தின்‌ மரமும்‌ பயனுடையது. 


திலகம்‌ என்ற பெயர்‌, மணிமேகலையிலும்‌ 
நிகண்டுகளிலும்‌ பயில்கின்றது. 


திலகம்‌ என்ற பெயர்‌, இந்த மரத்திலிருந்து 
அரைத்த; எடுக்கும்‌ சாந்தைப்‌ பொட்டாக வைத்துக்‌ 
கொண்டதால்‌ வந்ததாகும்‌. அறிவியலில்‌ திலகம்‌ 
&ோவாரக ற8௭௦௭௦18 ஆகும்‌. 


மலைமஞ்சாடி 


போங்கத்தையும்‌ மஞ்சாடி என்று கருதினால்‌, 
அதை மலைமஞ்சாடி என்று கொள்ள வேண்டும்‌. . 


(1 


மலைமஞ்சாடி என்று வழக்கும்‌ உள்ளது. இதை 
அறிவியற்படி 0810918 1௨௭௧௦௦11௦௨ என்றழைக்க 
வேண்டும்‌. 


இது மேற்குத்‌ தொடர்ச்சி மலையில்‌ காணப்‌ 
படும்‌ நெடிய மரமாகும்‌. இதனுடைய விதையும்‌ 
சிவப்பாக இருக்கும்‌. மஞ்சாடி மரத்தின்‌ விதை 
போன்றே இதுவும்‌ சிவப்பாயிருப்பதால்‌ மலைமஞ்‌ 
சாடி என்றழைக்கப்பட்டது. 


பாதிரிப்பூ 


தேனைப்‌ போல மணமுள்ள பாதிரிப்பூ (வரி 14) 
கூறப்பட்டுள்ளது; இதைப்‌ பாடலம்‌ என்று வட 


மொழி இலக்கியத்தில்‌ அழைப்பர்‌. 


இதன்‌ வடமொழிப்‌ பெயர்‌ திராவிட மொழி 
யிலிருந்து பெற்றதாகும்‌. 


பாதிரி மரம்‌ தெரிந்ததொன்றாகும்‌. குடிக்கும்‌ 
தண்ணீருக்கு மணமூட்ட இந்த மரத்தின்‌ பூவைப்‌ 
பயன்படுத்தியதைச்‌ சங்க நூல்கள்‌ கூறியுள்ளன. 


இதை அறிவியலில்‌ 5121608ற௦ர00ப010) (161௦- 
1௦1368 என்றழைப்பர்‌. இதைப்‌ பற்றிய விளக்கம்‌ 
யான்‌ எழுதிய *சங்கநூல்களில்‌ செடிகொடி விளக்கம்‌” 
என்ற நூலில்‌ காண்க, 


72 


செருந்தீ 


குறிஞ்சிப்பாட்டில்‌ 75 ஆம்‌ வரித்‌ தொடக்கத்தில்‌ 

செருந்தி இடம்‌ பெற்றுள்ளது. 
“பொன்‌ அடர்ந்தன்ன ஒன்‌ இணர்ச்‌ செருந்தி” 

என்பதில்‌ செருந்தி (புறம்‌369, அகம்‌.280) என்பதை 
உரையாசிரியர்‌ ஒருவகைப்‌ பைஞ்சாய்க்‌ கோரை 
என்று குறிப்பிட்டிருந்தாலும்‌ வேறு உரையாசிரியர்‌ 
கள்‌ செங்கோடு, பஞ்சரம்‌ என்ற மரமாகக்‌ கொண்ட 
னர்‌. நிகண்டுகளும்‌ அவ்வாறே கொள்ளுகின்றன . 


செருந்தி என்பது ஒரு மரமேயாகும்‌. இதற்கு 
ஆரஞ்சு நிறத்தில்‌ பூவிதழ்‌ உண்டு. இதை றக 
501058 என்று அறிவியலில்‌ அழைப்பர்‌ . 


அதிரல்‌ 


அதிரல்‌ என்பதற்கு, மோசி மல்லிகை என்றும்‌, 
புனலிப்பூ என்றும்‌ உரையாசிரியர்கள்‌ பொருள்‌ கூறி 
யுள்ளனர்‌. :புனலிப்‌ பூ' என்பதே சரியான பொரு 
ளாகும்‌. 


இது பல பூக்களை உடைய ஒரு கொடியாகும்‌. 


பார்வல்‌ வெருகின்‌ கூர்‌ எயிற்று அன்ன 
வரி மென்‌ முகைய நுண்‌ கொடி அதிரல்‌? 
-- அகம்‌-297 


19 


்‌ ” இதன்‌ மொக்கை குயிலினுடைய மூக்கிற்கும்‌ 
காட்டுப்‌ பூனையின்‌ கூரிய பல்லிற்கும்‌ ஒப்பிட்‌ 
டுள்ளார்‌. 


இந்தப்‌ பூவிற்கு நகத்தைப்‌ போன்ற கூர்மை 
யான இதழுண்டு என்று அறிவியலில்‌ கூறுவர்‌. 
அகநானூற்றில்‌ (157) யானை உண்ட அதிரல்‌ 


கூறப்பட்டுள்ளது: 
“எல்லி மலர்ந்த பைங்கொடி அதிரல்‌” 


இன்னும்‌ இது * ஆனைகெல்லிகீ கொடி்‌ என்று 


அழைக்கப்படுவதைக்‌ காணலாம்‌. 


சங்ககால உண்மைச்‌ செய்தியை இக்கால 
நாட்டு மக்களும்‌ தெரிந்து கூறியது குறிப்பிடத்தக்க 
தாகும்‌. 

இது, முதுவேனிலில்‌ பூப்பதாகச்‌ சங்க நூலில்‌ 
(அகம்‌-261, 399) கூறப்பட்டதும்‌ உண்மையான 
செய்தியே. இதை அறிவியலில்‌ 161715 80811060ட$ 
என்றழைப்பர்‌ . 


சண்பகம்‌ 
சண்பகம்‌ யாவரும்‌ அறிந்ததொன்றே. இதன்‌ 
பூ குளிர்ச்சியாகவும்‌ பெரியதாகவும்‌ இருக்கும்‌ என்று 
கூறப்பட்டுள்ளது. பூவின்‌ நறுமணத்திற்காக இதைத்‌ 
தோட்டங்களில்‌ வளர்ப்பர்‌. 


௪.அ--5 


4 


இதை அறிவியலில்‌ 1441016118 க என்று: 
அழைப்பர்‌. 

இவ்வகை மரம்‌, மேற்குத்‌ தொடர்ச்சி மலையில்‌ 
இயற்கையாக வளர்வதாகும்‌. 


மரந்ழ்‌ 
குறிஞ்சிப்பாட்டின்‌ /6ஆவது வரியில்‌ உள்ள 
கரந்தை ஒரு செடியாகும்‌. இதன்‌ பூ சிவப்பாயிருக்கு. 
மென்று அகநானூறு (226) கூறியுள்ளது. 

. புறநானூற்றுப்பாடலில்‌ (261) நாகு முலை 
அன்ன நறும்‌ பூங்கரந்தை' என்பதாக இதன்‌ பூ, 
இளம்‌ கன்றின்‌ பால்மடிக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. 

- புறப்பாடலிலும்‌ (840) அகப்பாடலிலும்‌ (2206). 

பதிற்றுப்பத்திலும்‌ (40:5) 
“காய்ந்த கரந்தை மாக்கொடி விளை வயல்‌” 


என்று காணப்படுகிறது. 


இது விளை நிலத்தில்‌ காணப்படுவதாகக்‌ கூறப்‌' 
பட்டுள்ளது. மற்றும்‌ ஐங்குறுநூறு(26) அகநானூறு 
(269) ஆகிய பகத்‌ கரந்தைச்‌ செடியைக்‌ 
கூறப்பட்டுள்ளது; . 


குறிஞ்சிப்பாட்டில்‌ கரந்தை நறுமண மிக்கது 
என்று கூறப்பட்டுள்ளத; : நாறு கரந்தை” என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. பிற்காலத்தில்‌ சிவகரந்தை என்று 
அழைக்கப்பட்டது . 


15 


இதை .: ஆறிவியலில்‌ $றஙகாகாறு ரே காகாகய- 
111010௦5 என்றழைப்பர்‌ . 


குளவி 


குளவி என்ற செடி, சங்க நூல்களில்‌ அடிக்கடி 
கூறப்படும்‌.செடியாகும்‌. இதற்கு உரையாசிரியர்கள்‌ 
இரண்டு பொருள்கள்‌ கூறியுள்ளனர்‌. 


நச்சினார்க்கினியர்‌ இதைக்‌ காட்டுமல்லிகை 
என்று கொண்டார்‌. 


பிற உரையாசிரியர்கள்‌ மலையில்‌ விளையும்‌ 
மலைப்பச்சை என்று கொண்டனர்‌. மலைப்பச்சை 


என்று பொருள்‌ கூறினதே பொருத்தமானதாகும்‌. 


இந்தச்‌ செடி சங்க நூல்களில்‌, மலைகளிலேயே 
சொல்லப்பட்டிருக்கின்றது. அக நானூற்றிலும்‌ (182, 
272) குறுந்தொகையிலும்‌ (100) மலைவீழ்‌ அருவி 
களினருகில்‌ கூறப்பட்டுள்ளது. 

 அடையங்கு குளவியொடு கமழும்‌ சாரல்‌' 

என்று புறநானூற்றிலும்‌ (90) பதிற்றுப்பத்திலும்‌ 
(12:90) இதன்‌ இலைகள்‌ அடர்ந்து வளர்ந்தது 
கூறப்பட்டுள்ளது. 

குறுந்தொகையில்‌ (56: 100) இதன்‌ இலைகள்‌ 
பறிக்கப்பட்டு . மாலைகள்‌ தொடுக்கப்பட்டது என்று 


கூறப்பட்டுள்ளது. 


16 


நற்றிணையில்‌ (846)கொல்லிமலையில்‌ காணப்‌ 
பட்ட சிறுகுளவிச்‌ செடியின்‌ இலையை மக்கள்‌ 
கூந்தலில்‌ அணிந்து கொண்டது கூறப்பட்டுள்ளது. 


உரையாசிரியர்‌ சிறுகுளவி என்பதற்கு மலைப்‌ 
பச்சை என்று பொருள்‌ கூறியுள்ளார்‌. திவாகரத்‌ 


திலும்‌ இதே பொருள்‌ கூறப்பட்டுள்ளது. 


இதன்‌ இலையிலிருந்து எடுக்கப்படும்‌ ஒரு 
நறுமணமிக்க எண்ணெய்‌ வணிக வழக்கில்‌ பச்சூலி 
(20௦11) என்று மேல்‌ நாட்டில்‌ இன்றும்‌ அழைக்கப்‌ 
படுகின்றது. 


குளவி என்ற மலைப்பச்சை அறிவியலில்‌ 
“1202084110 ௩௦81110110 என்று அழைக்கப்படு 
கின்றது. இச்‌ செடியானது, கடல்‌ மட்டத்திலிருந்து 
6000 அடி முதல்‌ 8000 அடி வரை உயரமான 
“இடங்களில்‌ வளர்வதாக இப்பொழுது கண்டுபிடிக்‌ 
கப்பட்டுள்ளது. 

சங்க நூல்களில்‌ மூன்றுவகை நறுமண மிக்க 
இலைகளையுடைய செடிகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


ஒன்று கோ்ெர்க சரேர்்௦ரறா5 ஆகும்‌. இது 
முன்னரே விளக்கப்பட்டது. 
த்மாலம்‌ 


மூன்றாவது தமாலமாகும்‌. இது நற்றிணை 
"யிலும்‌ (192) திவாகரத்திலும்‌ கூறப்பட்டுள்ளது. 
சங்க நூல்களில்‌ நற்றிணையில்தான்‌ ஒரே ஒரு 
பாடலில்‌ (292), 


ரர்‌ 
“பசுங்கேழ்‌ இலைய நறுங்‌ கொடித்‌ தமாலம்‌” 
என்று தமாலம்‌ கூறப்பட்டுள்ளது. இது ஒரு கொடி 
யாகக்‌ கூறப்பட்டுள்ளது. பச்சிலைகளை வைத்து 
மாலைகளைத்‌ தொடுக்கும்‌ வழக்கம்‌ இன்றும்‌. 


உள்ளது. புறநானூற்றில்‌ (98) அத்தகைய மாலை: 
கூறப்பட்டுள்ளது . 


கலிமா 
காட்டு மாமரத்தைக்‌ கலிமா என்று குறிஞ்சிப்‌. 
பாட்டு (வரி 16) அழைத்துள்ளது. இது பச்சிலைக்‌ 
காடுகளில்‌ இயற்கையாகவே வளர்வது. 


இதனுடைய பழத்தில்‌ “டர்பன்டைன்‌' நிறைய. 
உண்டு. அதனால்‌ இது நஞ்சுடையது. 


தில்லை 
தில்லை எனும்‌ மரம்‌ கடற்கரை யோரத்தில்‌ 
சதுப்பு நிலத்தில்‌ காணப்படுவது. 
நற்றிணையில்‌ (195) தில்லை மரம்‌, தலையில்‌ 
கற்றை முடி சூடிய முனிவருக்கு ஒப்பிடப்பட்‌ 
டுள்ளது. ட * 
“தில்லை அம்‌ பொதும்பில்‌ பள்ளி கொள்ளும்‌' 
என, இதன்‌ நெடுங்குத்தாக வளரும்‌ கிளைகளையே 
அவ்வாறு ஒப்பிட்டுள்ளனர்‌ என்று தெரிகின்றது. 
இதை அறிவியலில்‌ 1%000௦8118 ட 


என்றழைப்பர்‌ . 


78 


பாலை 


- பாலை மரம்‌ பாலைத்திணைக்குப்பெயராகியது . 
பாலை.மரம்‌ எதுவென்று கண்டுகொள்ள அதன்‌ 


உலர்க்னியின்‌ வருணனை உதவுகின்றது. 
பண ப ளை 


அ ணதாய்த்‌ (101) 
*கொடிறு போல்‌ காய வாலிணர்ப்‌ பாலை” 
என்று கூறப்பட்டிருப்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 


பாலை மரத்தில்‌ காய்‌ பற்றுக்குறடு போலிருப்‌ 
பதாகக்‌ கூறி யிருப்பதைக்‌ கவனிக்கவேண்டும்‌. 
பற்றுக்குறடு இரண்டு பிரிவாக நீண்டு ஈயம்‌ 
பூசுங்கால்‌ சேர்வது போலவே, பாலைமரத்தின்‌ 
காயும்‌ இரண்டாகப்‌ பிரிந்து நுனியில்‌ சேர்ந்து 


காணப்படும்‌. 


இந்த உவமையிலிருந்து பாலைமரம்‌ எது 
வென்று கண்டுகொள்ள முடிகீன்றது. 


இந்த மரத்தையே பிற்காலத்தில்‌ நிகண்டு 
களில்‌ பாலை மரம்‌ என்றும்‌, நிலப்பாலை என்றும்‌ 
அழைத்தனர்‌. 


,_ பாலைமரத்தை அறிவியலில்‌ ரம்ஹ்ர்ர்8 
1100100௦8௨ என்றழைப்பர்‌. 


்‌. இதைத்‌ தந்தப்‌ பாலை என்று அழைப்பது 
முண்டு. இந்தப்‌ பாலை மரத்தைக்‌ குடசப்‌ 


709 


பாலையோடு இணைத்து மயங்கிவிடுவ துண்டு. 
ஆனால்‌ குடசப்பாலை, வேறு ஒருவகை பாலை 
மரத்தைக்‌ குறிக்கும்‌. 
பாலை என்ற பெயர்‌ இந்த மரத்தில்‌ வெளி 
வரும்‌ பாலின்‌ அடிப்படையாகத்‌ தோன்றியதாகும்‌. 
வெட்பாலை 
குடசப்பாலை 
சதுரப்பாலை 
ஆயப்பாலை 
என்னும்‌ மரங்கள்‌ எல்லாம்‌ பாலுடையவை. இந்தப்‌ 
பாலைப்‌ பெயரை மொழி பெயர்த்தாற்‌ போன்று, 
வடநாட்டு மொழிகளில்‌, இந்தப்பாலை மரங்‌ 
களுக்குப்‌ பெயர்கள்‌ இன்றும்‌ காணப்படுகின்றன. 


முல்லை 
முல்லை யாவருக்கும்‌ தெரிந்த செடியாகும்‌. 
முல்லைக்கொடியைக்‌ குறிஞ்சிப்பாட்டு கூறியுள்ளது. 
முல்லையை அறிவியலில்‌ ]88ர்றர்மரார கமார்பெரிகர்பாமு 
என்றழைப்பர்‌. 
குல்லை 
குல்லை என்பது கஞ்சாச்‌ செடியாகும்‌. உரை 


ஆசிரியர்கள்‌ கஞ்சங்‌ குல்லை என்றழைப்பர்‌. இச்‌ 


செடி ஒருவகை பால்‌ தருகின்றது. அதிலிருந்து 
கஞ்சா செய்யப்படுகின்றது. 


80 


| சங்கநூல்களில்‌ இச்‌ செடியின்‌ மணமே கூறப்‌ 
பட்டுள்ளது. இதிலிருந்து எடுக்கும்‌ போதைப்‌ 


பொருள்‌ கூறப்படவில்லை. 
இதை அறிவியலில்‌ ௨8015 58118௨ என்பர்‌. 


பிடவம்‌ 
பிடவத்தின்‌ பூ நல்ல நறுமணமுடையது என்று 
கூறப்பட்டுள்ளது. இதன்‌ நறுமணத்தைத்‌ தொலை 
விலேயே உணரலாம்‌. “நெடுங்‌ குலைப்‌ பிடவமொ௫டு” 
என்று அகம்‌: 23 லும்‌ முல்லைப்பாட்டு-வரி 25லும்‌ 
குறிப்பிட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. 


தமிழகத்தில்‌ சில இடங்களில்‌ புடன்‌ என்று 
பிடா அழைக்கப்படுகின்றது. இதைக்‌ குட்டிப்பிடவம்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. இதை அறிவியலில்‌ 78௩018 
1778]18081106 என்றழைப்பர்‌. 


இதை முள்ளுடையதாகவும்‌, வெண்மையான 
தளிருடையதாகவும்‌, மழைக்காலத்தில்‌ பூப்பதாக 
வும்‌ சங்கப்பாடல்கள்‌ உரைக்கின்றன. 
"சிறு கரும்‌ பிடவின்‌ வெண்‌ தலைக்‌ குறும்‌ புதல்‌' 
(அகம்‌. 427 
என்றும்‌, 
“உல இலவு எனத்‌ 
.... தொகு முகை விரித்த முடக்‌ காற்‌ பிடவின்‌” (அகம்‌. 344) 
என்றும்‌ 
“முளிமுதல்‌ பொதுளிய, முட்‌ புறப்‌ பிடவழும்‌' (கலித்‌. 191) 


என்றும்‌ கூறியுள்ளன . 


91 


சிறுமராடம்‌ 

சிறுமரோடம்‌ என்று ஒரு மரம்‌ கூறப்பட்டுள்ளது. 
இது நிகண்டுகளில்‌ செங்கருங்காலி என்றழைக்கப்‌ 
பட்டுள்ளது. 

இது சிறிய மரமாயினும்‌ உறுதியான, வைரம்‌ 
பாய்ந்த மரமாகும்‌. இதன்‌ “அகக்‌ காழ்‌” பய' 
னுடையது. . 

இதன்‌ கருஞ்‌ சிவப்பான வைரமரத்தை நீரில்‌ 
காய்ச்சினால்‌, கத்தைக்காம்பு என்ற வெற்றிலைப்‌ 
பாக்கு போடுவதற்கு உதவும்‌ பொருள்‌ கிடைக்‌ 
கின்றது. 

இதன்‌ உள்மரம்‌ உலக்கை முதலிய பொருள்‌' 
களைச்‌ செய்ய உதவும்‌. 

இதன்‌ அறிவியல்‌ பெயர்‌ 08018 8007௨ என்ப 
தாகும்‌. 


வாழை 


குறிஞ்சிப்பாட்டு கூறும்‌ வாழை தானாகவே 
மலைகளில்‌ வளர்வதாகும்‌: பயிராக்கப்பட்டதல்ல. 
இதை அறிவியலில்‌ 8188௨ 81௨ என்றழைப்பர்‌. 


வள்ளி 
வள்ளி ஒரு கொடியாகும்‌. இக்காலத்தில்‌ ஆள்‌ 


வள்ளி, காய்வள்ளி என்றழைப்பர்‌. இதன்‌ எழக 
உணவாக உண்பர்‌. 


82 


இது 1910501686 எண்ற குடும்பத்தைச்‌ சார்ந்த 
தாகும்‌. இதை வளர்ப்பதுமுண்டு. 


0நய்தல்‌ 
“நீள்நறு நெய்தல்‌' என்று 149 ஆம்‌ வரியில்‌ 


கு.றிப்பிட்டுள்ள நெய்தல்‌ என்பது, நீரில்‌ வாழும்‌ 
கொடியாகும்‌. 


குறிஞ்சிப்பாட்டில்‌ இதன்‌ பூ பெரியதென்றும்‌ 
நறுமண மிக்க தென்றும்‌ கூறப்பட்டுள்ளது. நெய்‌ 
தலின்‌ பூ நீலநிறமாக இருக்கும்‌. சங்க நூல்களில்‌ 
பெரியதும்‌ சிறியதுமான பூக்களை உடைய இரு 
வகை நெய்தற்கொடிகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


இதை அறிவியலில்‌ 4000110718 */கஹ்ராக115 
என்றைழக்கப்படும்‌. இதை முதலில்‌ கண்டுபிடித்த 
வர்‌ சித்த மருத்துவர்‌ திரு. குமாரசாமி ஆவார்‌. 


தாழை 


குறிஞ்சிப்பாட்டில்‌ தாழை என்பது தென்னை 
யின்‌ பாளையைக்‌ குறிப்பிடுகின்றது. ஆனால்‌ 
சங்கநூல்களில்‌, தாழை தென்னைமரத்தைக்‌ குறிக்க 
வில்லை. தாழைச்‌ செடியையே குறிக்கின்றன. 


பழஞ்‌ சங்கநூல்களான அகநானூறு, 
ஐங்குறுநூறு, நற்றிணை முதலியவைகளில்‌ 
தென்னை மரம்‌ குறிப்பிடப்படவில்லை. 


89 


ஆனால்‌, குறிஞ்சிப்பாட்டில்‌ பின்னர்‌ தாழை 
யைக்‌ கைதை என்று சொல்லியிருப்பதால்‌, நச்சி 
னார்க்கினியர்‌, தாழை என்பது தென்னை என்று 
இங்குக்‌ கூறியது பொருத்தமே. 


சிலப்பதிகாரமும்‌ *வீழில்தாழைழ' என்றே 
தென்னை மரத்தைக்‌ குறிப்பிடுகின்றது. விழுது 
இல்லாத தாழை என்பது இது சார்பாகக்‌ கவனிக்கத்‌ 
தக்கது. தென்னை மரத்தை அறிவியலில்‌ (௦008 
01118௨ என்றழைப்பர்‌. 


தவளம்‌ 


தவளம்‌ என்பது சிவந்த முல்லை என்று 
கூறுவர்‌. முல்லையில்‌ இது ஒருவகை. இது 
7881) 1/ய110) 3010650015 என்றழைப்பர்‌. இந்த வகை 
முல்லை மொக்குக்கு அடிப்பாகம்‌ சிவந்து இருக்கும்‌. 

இது கல்கத்தாவில்‌ 1800 1௦௦௦6 என்ற பெயரில்‌ 
பெரிதும்‌ பயன்படுத்தப்படுகின்றது. 


தமிழ்நாட்டிலும்‌ இது பயிராக்கப்படுவதில்லை: 
ஆயினும்‌ தவளம்‌, காடுகளில்‌ வளர்கின்றது என்று 
சொல்வர்‌. 


தாமரை யாவருக்கும்‌ தெரிந்த தொன்று. 
இதன்‌ முள்ளுடைய தண்டைப்‌ பற்றிக்கூறியுள்ளனர்‌ . 
இதை அறிவியலில்‌ 1481பரர்பாமு 5ற50105& 


என்றழைப்பர்‌ , 


84 


ஞாழல்‌ 


ஞாமல்‌ குறிஞ்சிப்பாட்டிலும்‌ சங்கநூல்களிலும்‌ 
மிகப்‌ பரவலாகக்‌ கூறப்பட்ட மரமாகும்‌. இதன்‌ பூ 
பசுமை கலந்த சிவப்பு நிறமுடையதென்று கூறுவர்‌. 


இதன்‌ பூ, மீனின்‌ முட்டை போன்று சிறியதா 
கவும்‌ கடுகளவினதாகவும்‌ இருப்பதாகக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 

இதன்‌ இளந்தளிர்‌ அழகாகவும்‌, பளபளப்பாக 
வும்‌ இருக்குமென்று கூறப்பட்டுள்ளது. 

'நிறம்‌ கிளர்பு கஞலிய ஞாழலும்‌”? (கலித்‌-26) 


்‌...நீர்க்கால்‌ கொழுநிழல்‌ ஞாழல்‌ 
முதிர்‌ இணர்‌ கொண்டு” (கலித்‌-56) 


என்பவற்றைக்‌ காணலாம்‌. 

இதைச்‌ சுந்தரி (5!) என்று வங்காளத்தில்‌ 
அழைப்பர்‌ . 

சுந்தரவனக்‌ காடுகளில்‌ ஞாழலே சூழலாக 
இருந்தன. 


தமிழ்நாட்டுக்‌ கடற்கரையில்‌ இந்த மரம்‌ அழிக்‌ 
கப்பட்டு விட்டது. 


அறிவியலில்‌ 1761(187௨ 1111078115 என்றழைப்பர்‌“ 
தற்காலத்தில்‌ சவுண்டல்‌ என்றுமழைப்பர்‌ . 


85 
மவ்வல்‌ 
மவ்வல்‌ குறிஞ்சிப்பாட்டிலும்‌ (வரி-18) சங்கப்‌ 
பாடல்களிலும்‌ வீட்டில்‌ வளர்த்த மல்லிகையாகக்‌ 
கூறுகிறார்கள்‌. இது வீட்டில்‌ நொச்சியுடன்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


இது அறிவியலில்‌ ]88ரார்ரர்மு ௦171012115 
ஆகும்‌. இது பொதுவாகக்‌ காணப்படும்‌ மல்லிகை. 


கொகுடி 

குறிஞ்சிப்பாட்டில்‌ கொகுடி என்றொரு முல்லை 
வகை சொல்லப்பட்டுள்ளது. இது தேவாரத்திலும்‌ 
கூறப்பட்டுள்ளது. 

இந்தப்‌ பெயர்‌ கன்னடத்தில்‌ சிறிது திரிந்து 
வழங்குவதாகக்‌ காணப்படுகிறது. 

இது ]850ம்ற1மாற 812000௨0௦௨ என்னும்‌ மலை 
யாளக்‌ காட்டு மல்லிகையாக இருக்கலாம்‌. 


சடல்‌ 
சேடல்‌ என்பதைப்‌ பவளக்கால்‌ மல்லி என்று 
இக்காலத்தில்‌ அழைப்பர்‌. இதை வடமொழியில்‌ 
பாரிஜாதம்‌ என்றழைப்பர்‌. இதுவும்‌ மல்லிகைக்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தது. 
ப இதை அறிவியலில்‌ 18$/01க0(1 05 ௨0௦1115115 
என்றழைப்பர்‌ . 


86 
செம்மல்‌ 
ஒருவகைச்‌ சிறந்த வகையான சாதி மல்லிகை. 
“செம்மல்‌” என்று அழைக்கப்பட்டுள்ளது. சாதி 
மல்லிகை, மல்லிகையினத்தில்‌ உயர்ந்த வகை 


யாகும்‌. ஆதலால்‌ இதை அறிவியலில்‌ ]88மர்ார்யாரா 
ஜஹ01(1௦யாு என்றழைப்பர்‌. 


இதிலிருந்து நறுமணத்தை எடுத்து நறுமணத்‌ 
தைலங்களில்‌ பயன்படுத்துவர்‌ . 


செம்மல்‌ என்ற சொல்‌ சிறந்த என்ற பொருளில்‌ 
வந்துள்ளது. 
இதன்‌ வணிகப்‌ பெயர்‌ 09/8] என்பதாகும்‌. 


நிகண்டுகளில்‌ இது சிறுசண்பகம்‌ என்றும்‌ 
அழைக்கப்பட்டுள்ளது . 


சங்குரலி 


செங்குரலி என்ற செடியைக்‌ கண்டுபிடிப்பது 
முடியாததாக உள்ளது. இதைப்‌ பற்றி யாதொரு 
குறிப்பும்‌ சங்கநூல்களிலும்‌ பிற்கால நூல்களிலும்‌ 
இல்லை. 


இது சிவப்பாக இருக்குமென்பதும்‌ நீர்ச்செடி 
என்பதும்‌ தெரிகின்றது. ஆதலின்‌ இது அறிவிய 
லின்படி 178௧ 0180100858 ஆக இருக்கலாம்‌. 


81 
கோடல்‌ 
வரி 88 இல்‌ காணப்படும்‌ கோடல்‌, காந்தளின்‌ 
ஒரு வகையாகக்‌ கூறப்பட்டுள்ளது. காந்தளின்‌ ஒரு 


வகை என்று கொள்ளலாம்‌ என்பது ஜயத்‌. 
துக்குரியது. 


ம்ைஸழ்‌ 
அடுத்து, கைதை என்பது கூறப்பட்டுள்ளது. 


கைதை என்ற பெயர்‌ சங்கநூல்களில்‌ குறிஞ்சிப்‌ 
பராட்டலி மட்டுமே வருவது கவனிக்கத்‌ தக்கது. 


சங்கப்‌ பாடல்களில்‌ தா கமன்க 
து தாழை 
அழைக்கப்படுகின்றது. 


வடமொழியில்‌ தாழைக்கு வழங்கும்‌ கேதகி 
என்ற பெயர்‌ *கைதை' என்ற பெயரிலிருந்து வந்த 
தாகக்‌ கருதுவர்‌. 

இதை அறிவியலில்‌ 808005 ௦0௦781ம188111105 . 


என்றழைப்பர்‌. 


வழை 
வழை என்பது சுரபுன்னை என்று உரை 
களிலும்‌ நிகண்டுகளிலும்‌ அழைக்கப்படும்‌. 


்‌.. அறிவியலில்‌ இதை அம்மம்‌ 1௦1 110140 
என்றழைப்பர்‌. 


88 


இந்த மரத்தை கோாம்& என்ற அதே போன்ற 
மரத்தொடு குழப்புவர்‌. கோக என்பதை வழை 
புன்னை” என்று ஓரளவு ஒற்றுமை காரணமாக 


அழைத்தனர்‌ 


காஞ்சி 
காஞ்சி என்ற மரம்‌ அறிவியற்படி 71881௨ 


100111008௨ ஆகும்‌ இது நீர்சூழ்ந்த நிலங்களிலும்‌ 


ஆற்றோரங்களிலும்‌ காணப்படும்‌. 


சங்கநூல்களில்‌ இதன்‌ பூ கொத்தாக, மாலை 
போல்‌ தொங்குவதாகவும்‌, பச்சைப்‌ பருப்பைக்‌ 
கோத்தாற்‌ போன்று பூக்கள்‌ இருந்தனவாகவும்‌ 
கூறப்பட்டுள்ளது. இதில்‌ மகரந்தத்தூள்‌ நிறையாக 
வும்‌ சிறிது பச்சையாகவும்‌ இருக்குமென்று கூறப்‌ 
பட்டுள்ளது. 


பூக்களும்‌ வெளிர்கலந்த பச்சையாக இருக்கும்‌. 
இந்தச்‌ செய்திகள்‌ இயற்கையில்‌ உண்மை 
யானவையே, 


நய்தல்‌ 


நெய்தல்‌ என்ற பெயர்‌ திரும்பவும்‌ குறிஞ்சிப்‌ 
பாட்டில்‌ வருகின்றது. நச்சினார்க்கினியர்‌ கருங்‌ 
குவளை என்று இந்த நெய்தலுக்குப்‌ பொருள்‌ 


கூறியுள்ளார்‌. 


89. 


நீல நிறம்‌ மிகுந்திருந்த ஒருவகை நெய்தலுக்கு 
இப்‌ பெயர்‌ கூறினரோ என்பது தெரியவில்லை. 
ஆனால்‌ இதுவும்‌ ஏற்கனவே கூறிய நெய்தல்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை ஆதலின்‌ இதையும்‌ 
14௦0010718 ஏகஜ்ாவ11 என்றுதான்‌ கொள்ளவேண்‌'' 
டும்‌. ன்‌ 

நெய்தலும்‌ ஆம்பலும்‌ நிறத்தில்‌: சிறிது மாறு 
பட்டதால்‌, அவைகளைத்‌ தனிவகையாகக்‌ கொண்ட 
னர்‌ என்பது தெரிகின்றது. ஆனால்‌ அறிவியற்படி 
அவை ஒரே வகைதான்‌. நிறத்தில்தான்‌ சிறிது 
மாறுபாடு. உண்டு. 


பாங்மா 
பாங்கர்‌ என்பது ஒரு கொடி என்று உ.வே. 
சாமி நாதய்யர்‌ எழுதியுள்ளார்‌. கலித்தொகை (111) 
அதைக்‌ கொடி என்றே சொல்கின்றது. 


ஆனால்‌, நச்சினார்க்கினியர்‌ ஒமை என்ற 
மரம்‌ என்று பொருள்‌ கூறியுள்ளார்‌. ஒமை, ஆச்சா 
இனத்தைச்‌ சார்ந்தது. இந்த மரத்தை யானை 
குத்தி உணவு உண்பதாகச்‌ சங்கநால்களில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


ஐயமின்றி இதைக்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. 
மராம்‌ 


மராம்‌ என்ற மரம்‌ குழப்பத்தைத்‌ தருகின்றது 
௪.அ--6 


90 


*இருள்படப்‌ பொதுளிய பராஅரை மராஅத்து 
உருள்பூக்‌ தண்டார்‌ புரளும்‌” (திருமுருகாற்‌. 10. 11) 


_திருமுருகாற்றுப்படையில்‌ மரரம்‌ என்று 
மரம்‌ உருண்டையான பூவை உடையது என்று 
சொல்லியிருக்கும்போது. ஏனைய சங்கநூல்களில்‌ 
திருகிய இதழ்களுடைய மொக்குகளையுடைய 
வெண்கடம்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 


- திருமுருகாற்றுப்படை ஆசிரியர்‌ கடம்ப மரத்‌ 
தின்‌ உருண்ட பூக்களை மரா மரத்திற்கு உரியதாகச்‌ 
சொன்னமையால்‌, நிகண்டுகளிலும்‌ இந்தக்குழப்பத்‌. 
தைக்‌ காண்கிறோம்‌. 


வறண்ட இடங்களில்‌ மராம்‌ மரம்‌ சொல்லப்‌ 
பட்டிருப்பதாலும்‌ பூவின்‌ தன்மையையும்‌ நோக்கி 
னால்‌, மரா மரத்தை அறிவியற்படி 810708 (விராஜ 
என்றுதான்‌ கருத வேண்டும்‌. 


நிகண்டுகள்‌ மரா மரத்தைச்‌ சாலமரம்‌ என்று 
சொல்லவே, அதைச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக 
அகராதியும்‌ கலைக்களஞ்சியமும்‌ அப்படியே. 
கைப்பிடித்து 810708 15061518 என்று குறித்தன. 


இந்த மரம்‌ தென்னிந்தியாவில்‌ 
காணப்படுவதில்லை. வட இந்தியாவில்‌ 
காணப்படும்‌ ஒரு மரத்தைச்‌ சங்கநூல்கள்‌ 
கூறின என்பது முற்றிலும்‌ தவறான 
செய்தி ஆகும்‌. 


91 
தணக்ரு மரம்‌ 


தணக்கு மரம்‌ அதே பெயரில்‌ தமிழிலும்‌, 
கன்னடத்திலும்‌, தெலுங்கிலும்‌ வழங்குகின்றது... 
தணக்கம்‌ என்பது வால்‌ போன்ற ஒரு அமைப்பு: 
என்று சிந்தாமணி கூறுகின்றது : 


*தணக்கு இறப்‌ பறித்த போதும்‌” (2887): 


தணக்க மரத்தின்‌ உலர்கனி வால்‌ போன்ற 
அடிப்‌ பாகத்தை உடையது. (738 1116 றர£ம்/கரர்‌ 
ளர்க 1ஞ்‌ஷ) இதன்‌ காரணமாகவே இம்மரம்‌ 
தணக்கு என்றழைக்கப்பட்டது. 


தணக்கை அறிவியலில்‌ (4110081006 0௦00110019. 
என்றழைப்பர்‌ . 


ஈங்கை 


ஈங்கை என்ற செடிக்கு இண்டு என்று பொருள்‌ 
கூறியுள்ளனர்‌ . 


ஈங்கையும்‌: இண்டும்‌ பார்வைக்கு ஒன்று போல, 
கொடிய வளைந்த முட்களை உடையதாகத்‌ தோன்‌ 
றினும்‌, இரண்டும்‌ வெவ்வேறானவை. சங்கநூல்‌ 
களில்‌ வெவ்வேறாகவே விளக்கப்பட்டுள்ளன. 


அறிவியற்படி, ஈங்கை ௬௦௨௦18 1௦718௨ என்று. 
அழைக்கப்படும்‌. 


92 


இண்டு செடி 1(810100மயாம 100100 என்று 
அமைக்கப்படும்‌. 


இளந்தளிர்‌ விளக்கத்திலிருந்தும்‌ சிவப்பு நிற 


பூவிலிருந்தும்‌ ஈங்கை &08018 10718 என்று கண்டு 
கொள்ளலாம்‌. ்‌ 


இலவம்‌ 


இலவம்‌ இப்போது முள்ளிலவு என்று அழைக்‌ 
கப்படுகின்றது. இப்பொழுது பஞ்சுக்காக வளர்க்‌ 
கப்படூம்‌ இலவ மரம்‌ வெளிநாட்டிலிருந்து அண்மை 
யில்‌ வந்ததாகும்‌. இதற்குச்‌ சிவந்த பூ கிடையாது. 

முள்ளிலவத்திற்குத்‌ தடித்த சிவந்த பூவிதழ்கள்‌ 
உண்டு. இந்த இதழ்களை மனிதரின்‌ நாக்கிற்கு 
ஒப்பிட்டுச்‌ சங்கநூல்கள்‌ கூறும்‌: 

இல மலர்‌ அன்ன அம்‌ செந்‌ நாவின்‌” (அகம்‌ /42) 


இதை அறிவியலில்‌ நாம்‌ நுவிகஸ்தூர்0க 


என்றழைப்பர்‌, 
கொள்றை 
கொன்றை யாவருக்கும்‌ தெரிந்த மரமாகும்‌. 
வேனிற்காலத்தில்‌ இலைகளை உதிர்த்துப்‌ பூக்கும்‌ 
கொன்றை மரம்‌, மிக அழகாக இருக்கும்‌. மாலை 


போல இதன்‌ பூங்கொத்து தொங்கும்‌. 


அறிவியலில்‌ இதை (685848 [164ய18 என்றும்‌ 
ஆங்கிலத்தில்‌ 1ஈ018ற 186மா1 ௨ என்றும்‌ அழைப்பர்‌ 


92 


அம்பு | 
அடும்பு என்ற செடி அதே பெயரால்‌ இன்றும்‌ 
வழங்குகின்றது . பர்ஸ்‌ 
“ஒண்பல்‌ மலர கவட்டு இலை அடும்பின்‌” 
என அகநானூறு 80-ம்‌ 
“மான்‌ அடி. அன்ன கவட்டு இலை அடும்பின்‌” 
எனக்‌ குறுந்தொகை 2498-ம்‌ 


இதனுடைய கவைத்த இலைகளையும்‌ மணி 
போன்ற பூக்களையும்‌ குறிப்பிட்டுக்‌ கூறியுள்ளன. 


இதை 7௦௦8 0650றா2 என்று அறிவியலில்‌ 
கூறுவர்‌, 
ஆத்தி 
ஆத்தி, சோழர்‌ குலத்தின்‌ அடையாளப்‌ பூவா 
கும்‌. இம்மரத்தின்‌ நாரிலிருந்து மாலைகள்‌ தொடுப்‌ 
பதும்‌ கூறப்பட்டுள்ளது. இது கோயில்களில்‌ வளர்க்‌ 
கப்படுகின்றது!. 


இதை அறிவியலில்‌ $கப1ம்18 1780010058 என்ன 
அழைப்பர்‌ . 
அவரை - 


- அவரை ஒரு கொடியென்று கூறியுள்ளனர்‌ 
குறிஞ்சிப்‌ பாட்டிலும்‌ சங்கல்நூகளிலும்‌ கூறியுள்ள 


94 


அவரை, தற்காலத்தில்‌ அழைக்கப்படும்‌ அவரை 
அன்று. இது மொச்சையாகும்‌. 


வெண்மையான பூக்கள்‌ என்று சொல்லப்படுவ 
திலிருந்தும்‌, இது பூக்கும்‌ காலத்திலிருந்தும்‌ சங்க 
இலக்கியத்தில்‌ கூறப்பட்ட செடி, அறிவியற்படி 
௨௦௩௦ 18-18ஸ்‌ என்பதேயாகும்‌. 


இது பழங்காலத்தில்‌ பயிராச்கப்பட்டதாகவும்‌ 
இந்தியாவில்‌ தோன்றியதாகவும்‌ கூறுவர்‌. 


பகன்றை 

வரி 88 இல்‌ பகன்றை என்ற கொடி கூறப்பட்‌ 
௫ள்ளது. இதற்குப்‌ பொருள்‌ சிவதை என்று 
கூறப்பட்டுள்ளது. இதனுடைய பூக்கள்‌ வெள்ளித்‌ 
தகடுகள்‌ போல்‌ பூப்பதாகச்‌ சங்கநூல்கள்‌ கூறும்‌. 

்‌...பேர்‌ இலைப்‌ 

பகன்றை வால்‌ மலர்‌ மணி நிறைந்தது போல்‌ 

என்று அகநானூறு 219 லும்‌ 

இது ஒரு கொடியென்றும்‌ 

...புதலொடு தாழ்ந்த பகன்றைப்‌ பூ 

என்று கலித்‌ 18 லும்‌ கூறப்பட்டுள்ளது. 

குளத்தினருகீலும்‌ சதுப்புநிலத்திலும்‌ வளர்வ 
தாகக்‌ கூறப்பட்டுள்ளது, 


.... இதை அறிவியலில்‌ ட0ற௦ா0ிமறரக 1பாறளந்பறா 
என்றழைப்பர்‌ . 


95 


பலாசம்‌ 
குறிஞ்சிப்‌ பாட்டில்‌ பலாசம்‌ என்ற செடி கூறப்‌ 
பட்டுள்ளது. இப்‌ பெயர்‌ சங்கநூல்களில்‌ கூறப்பட 
வில்லை. இது முருக்கு என்ற தமிழ்ப்‌ பெயருக்கு 
வழங்கிய வடமொழிப்‌ பெயராகும்‌. 
முருக்கின்‌ பூவின்‌ அழகு பல சங்கப்‌ பாடல்களில்‌ 
(அகம்‌ 42,223, 229, 277 


குறுந்தொகை 156, நற்றிணை 78) 

கூறப்பட்டுள்ளது. 

பலாசம்‌ என்ற சொல்‌ பிற்காலத்‌ தமிழ்‌ இலக்கி 
யங்களில்‌ வழங்குகின்றது. 

முன்னரே குறுகிலை என்பதற்கு முருக்கிலை 
என்று பொருள்‌ கொண்டதால்‌, பலாசம்‌ என்ற 
முருக்கு முன்னரே கூறப்பட்டதாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஆனால்‌ முருக்கிலை அழகியதல்ல. 

இதை அறிவியலில்‌ $ப(6& 100053 என்று 
அழைப்பர்‌ . 

பிண்டி 

பிண்டி என்ற மரம்‌ கூறப்பட்டுள்ளது. இப்‌ 
பெயரை பெளத்தர்கள்‌ அசோக மரத்தைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தினர்‌. 


96 


சங்கநூல்களில்‌ பிண்டி என்ற பெயர்‌ (மதுரைக்‌ 
காஞ்சி வரி 100) அரிதாக வருகின்றது. ஆனால்‌, 
"செயலை என்ற” அசோக மரம்‌ சங்கநூல்களில்‌ 
(குறுந்தொகை 299: ஐங்குறுநூறு 398) முதலிய 


பல பாடல்களில்‌ விளக்கப்பட்டுள்ளது.. 


இப்பொழுது அசோகு என்று கூறப்படும்‌ மரம்‌ 
வேறொன்றாக இருக்கக்‌ காண்கிறோம்‌. 


இது! அழகிய நெடிய கிளைகளையும்‌ அழகிய 
இலைகளையுமுடையதற்காகவும்‌ வீட்டில்‌ வளர்க்கப்‌ 
படுகின்றது. இதை 1௦1/8 1௦02140112 என்று 
அமைப்பர்‌ . 


..... இது சங்கநூல்களில்‌ கூறப்பட்ட செயலைய 
மில்லை: குறிஞ்சிப்பாட்டில்‌ கூறப்பட்ட பிண்‌ டியு 
மில்லை. 


பிண்டியை 58180௨ 10010௨ என்றழைப்பர்‌. 
விஞ்சி 

வஞ்சி என்றமரம்‌ கூறப்பட்டுள்ளது. இதை இப்‌ 
பொழுதும்‌ நீர்வஞ்சி என்றமைக்கின்றனர்‌. ஆறு 
களின்‌ ஓரத்தில்‌ சூழலாக வளரும்‌, சங்கநூல்களில்‌ , 
“புல்‌ இலை வஞ்சி'(புறம்‌. 387) என்றும்‌ ஐந்திணை 
எழுபது- 43 இல்‌ ஆற்றோரங்களில்‌ வளர்வதாகவும்‌ 
கூறப்பட்டுள்ளது . 


இதை அறிவியலில்‌ 5811; 1617850078 என்று 


வழங்குவர்‌. 


இர 


'பித்திகம்‌ 


பித்திகம்‌ என்பத! ஒருவகை முல்லை, மலை 
யாளத்தில்‌ பிச்சகம்‌ என்றழைப்பர்‌. இதைக்‌ கேரளத்‌ 
தில்‌ மிகுதியாகக்‌ காணலாம்‌. 


இதன்‌ பூ, செவ்வரி கொண்டிருப்பதாகச்‌ சங்க 
நூல்கள்‌ (அகம்‌ 42, 295, குறுந்தொகை 3282) 


கூறும்‌. 
கார்காலத்தில்‌ பூப்பதாகக்‌ கூறுவர்‌. 


இது அறிவியலில்‌ 188000 கர கம9118011பரா 
ஆக இருக்கலாம்‌. 


சிந்துவாரம்‌ என்ற வடமொழி சொல்லில்‌ கூறப்‌ 
பட்ட செடி, குறிஞ்சிப்பாட்டில்‌ (வரி 89) வருகின்‌ 
றது. இதைக்‌ கருநொச்சி என்று உரையாசிரியர்‌ 
களும்‌ நிகண்டுகளும்‌ கூறும்‌. காளிதாசர்‌ “சிந்து 
வாரம்‌” என்றழைத்திருக்கின்றார்‌. 


இதை அறிவியலில்‌ 31% 1986௪2௭௭௦௨ என்று 
அழைப்பர்‌ . 


தும்பை 
தும்பை யாவருக்கும்‌ தெரிந்த செடியேயாகும்‌. 
வெள்ளைப்‌ பூக்களை உடையது. அறிவியலில்‌ 


1.லல$ 8508௨ என்றழைப்பர்‌ . 


98 


துழாய்‌ 
துழாய்‌ என்பது துளசியாகும்‌. துளசி என்ற 
வடசொல்லே துழாய்‌ என்ற தமிழ்ச்சொல்லிலிருந்து 
வந்தது என்று கருதுகின்றனர்‌. இந்தத்‌ துழாய்‌ 
வீடுகளில்‌ வளர்க்கப்படும்‌ துளசியாகும்‌, இதை 
அறிவியலில்‌ பெருமா 88௦11௩ என்றழைக்கப்‌ 


படும்‌. 
மதான்றி 


வரி 90 லுள்ள சுடர்ப்‌ பூந்‌ தோன்றி' என்பது 
காந்தளாகும்‌. மலையாளத்தில்‌ இப்பெயர்‌ வழங்கு 
கின்றது. காந்தளில்‌ ஒருவகைக்குத்‌ தோன்றி 


என்ற பெயர்‌ கூறப்பட்டிருக்கலாம்‌. 

நந்தி என்பது நந்தியாவட்டம்‌ என்று உரை 
யாசிரியர்‌ கூறியுள்ளார்‌. இது தோட்டங்களில்‌ 
வளர்க்கப்படுவதாகும்‌. வெண்மையான பூக்களை 


உடையது. இதை அறிவியலில்‌ ]189%9எ௦௭௭௦181௮ 
மோ வ! என்றழைப்பர்‌. 


ற்ற்வ்ம 
நறவம்‌ ஒரு கொடியாகும்‌. இதைச்‌ சித்த 
வைத்திய ஆராய்ச்சி அறிஞர்‌ குமாரசாமி 1, 
80200605 என்று கண்டுபிடித்துள்ளார்‌. இதன்‌ 
காய்கள்‌ நறுமணமுடையதாகும்‌. இதுவே ஏற்புடை 
யதாகும்‌. ்‌ 


99 


புன்னாகம்‌ 
புன்னாகம்‌ என்பது புன்னையில்‌ ஒரு விசேடம்‌ 
என்று உரையாசிரியர்‌ கூறியுள்ளார்‌. புன்னை 


மரத்தைப்‌ பற்றிப்‌ பின்னர்‌ குறிஞ்சிப்பாட்டில்‌ 
குறிப்பு உள்ளது. 


புன்னை போன்றும்‌ நாகமரம்‌ போன்றும்‌ 
உள்ள ஒரு மரத்தையே புன்னாகம்‌ என்று 
கூறினர்‌. 


அத்தகைய புன்னாகம்‌ அறிவியலில்‌ 00105311- 
111 6181௨ என்றழைக்கப்படும்‌. 


இது மேற்குத்‌ தொடர்ச்சி மலைகளில்‌ 
வளர்வது. கடற்கரை யோரத்தில்‌ புன்னையைப்‌ 
போன்று வளராது. 


பாரம்‌ 


வரி 998 இல்‌ உள்ள பாரம்‌ என்பது பருத்திச்‌ 
செடியாகும்‌. இது இயற்கையாக, சங்க காலத்தில்‌ 
வறட்சியான இடங்களில்‌ காணப்பட்டது. இதை 
00551மப1ு ௦10௧௦௦ய0 என்றழைப்பர்‌ . 


பீரம்‌ 


பீரம்‌ என்பது பீர்க்குச்‌ செடியாகும்‌. இதை 
1 88 கர்மாகஜுக என்றழைப்பர்‌. பீரம்‌ என்பது 
செடியாகும்‌: மரமில்லை. 


100 


கு௫க்கத்த்‌ 
குருக்கத்தி, வடமொழியில்‌ மாதவி என்று 
அழைஃகப்படும்‌ கொடியாகும்‌. இதற்கு மணமிக்க 
பூ உண்டு. இதைக்‌ குருகிலை என்று சங்க நூல்கள்‌ 
கூறும்‌. நற்றிணைப்‌ பாடல்‌ 97லும்‌ காணலாம்‌. 
இதை அதிலீயலில்‌ 11112 1180871818 என்று 
அமைப்பர்‌ . 


சீந்தனம்‌ 


அடுத்துக்‌ காணப்படும்‌ ஆரம்‌ என்பது சந்தன 
மரமாகும்‌. இது யாவர்க்கும்‌ தெரிந்ததொன் 
றாகும்‌. அறிவியலில்‌ $ஊர்வியா விடா என்று 
அழைக்கப்படும்‌. 


தாழ்வை 


காழ்வை. அகில்‌ என்றழைக்கப்படும்‌. இது 
அறிவியற்படி 19960ஐூ1ய0 108180கா1மாா௩ என்ப 
தாகும்‌. 


புன்னை 
புன்னை யாவர்க்கும்‌ தெரிந்ததே. கடற்கரை 
யோரங்களில்‌ மிகுதியாகக்‌ காணப்படும்‌. இதைச்‌ 
சங்க நூல்களில்‌ பல பாடல்களில்‌ கூறியுள்ளன. 
இரை (0101௫71100 1110011000 என்று 
அறிவியலில்‌ அழைப்பர்‌. 


101 


ற்ர்ந்த்ம 
நரந்தம்‌, நாரத்தையின்‌ பூவென்று நச்சி 
னார்க்கினியர்‌ கூறியது தவறு. 
நரந்தம்‌ என்றநறுமண மிக்க புல்லைப்‌ பற்றிச்‌ 
சங்க நூல்கள்‌ (புறம்‌. 1383, பரிபாடல்‌ 7:11) கூறி 
யுள்ளன. 


நரந்தப்‌ புல்லிலிருந்துழ; நறுமணமிக்க எண்‌ 
ணெய்‌ எடுப்பது பற்றிச்‌ சங்க நூல்கள்‌ (புறம்‌. 295) 
கூறியுள்ளன. 


நாரத்தை என்பது ஒரு மரமாகும்‌. 


பதிற்றுப்பத்தில்‌ ஒரு பாடலில்‌ (11:22) இமால 
யத்தில்‌ இந்தப்‌ புல்‌ விளைந்தது கூறப்பட்டுள்ளது. 
இதிலிருந்து எடுக்கப்படும்‌ எண்ணெய்‌ மேல்நாட்‌ 
டுக்கு ஏற்றுமதியானதை 191081:0101085, பெரிப்‌ 
பூளூஸ்‌, பிளினியின்‌ நூல்களில்‌ கூறப்பட்டுள்ளது. 


திவாகரத்தில்‌ நரந்தம்‌ நாரத்தை என்று 
செசொல்லியிருப்பதால்‌, நச்சினார்க்கினியர்‌ 
நாரத்தை என்று பொருள்‌ கொண்டார்‌. 

நரந்தம்‌ அறிவியலில்‌ ரோறா00020101 185 
என்றழைப்பர்‌ . 


நாகம்‌ 
நாகம்‌ என்றொரு மரம்‌ கூறப்பட்டுள்ளது. இது 
நாககேசரா என்று வடமொழியில்‌ அழைக்கப்படும்‌ . 


102 


இது மலைகளில்‌ காணப்படும்‌. இது வாழும்‌ 
சூழ்நிலையில்‌ இதன்‌ மரங்கள்‌ கூட்டமாகத்‌ தென்‌ 
படும்‌. இதைச்‌ சங்கநூலில்‌ ஒரு பாட்டு, சிறூ 
பாணாற்றுப்‌ படை, வரி87-88 

'நறுவீ உறைக்கு நாக நெடுவழிச்‌' 


என்றும்‌ 
'நறும்போது கஞலிய நாகு முதிர்‌ நாகத்து' 108-109 
என்றும்‌ குறிப்பிட்டுள்ளது. 


நாகத்திற்கு நிறைய மகரந்தம்‌ உண்டு. இது 
46908 1616௨ என்றழைக்கப்படும்‌. பிற சங்கநூல்‌ 
களிலும்‌ கூறப்பட்டுள்ளது. 


நாகப்‌ பூ வெண்மையாக இருக்கும்‌. 


நள்ளிருள்‌ நாறி 
நள்ளிருள்‌ நாறி என்பதை உரையாசிரியர்‌ இரு 
வாட்சி என்று கூறியுள்ளார்‌. இருவாட்சி என்பதை 
இருள்வாசி என்ற பொருளில்‌ நச்சினார்க்கினியர்‌ 
கூறியுள்ளார்‌. இருவாய்ச்சி என்பதே இருவாட்சி 
ஆனது. 


இது “பெருவாய்‌ மலர்‌' என்று பதிற்றுப்பத்தில்‌ 
(81: 25) அழைக்கப்பட்டுள்ளது. 


பிங்கலந்தை நிகண்டில்‌ இது ஒருவகை 
மல்லிகை என்றும்‌ மயிலை என்றும்‌ குறித்துள்ளது. . 


109 
இது ஒருவகை மல்லிகையாகும்‌. இரவில்‌ 
பூப்பது . ! 


"இதை ]88ர1 பாம 8811௧௦ என்று அறிவியலில்‌ 
அழைப்பதாகத்‌ தெரிகின்றது. 


இருங்‌ குருந்து 

- குறிஞ்சிப்‌ பாட்டில்‌ 95 ஆம்‌ வரியில்‌ உள்ள 
இருங்குருந்து, பெரிய குருந்த மரமாகும்‌. இதன்‌ 
பழம்‌ ஆரஞ்சுப்‌ பழம்‌ போலிருக்கும்‌. ஆனால்‌ 
கசக்கும்‌. 

- குருந்து, பெருங்குருந்து ஆகிய இரண்டும்‌ ஒரே 
இனத்தைச்‌ சேர்ந்தவை. 

இருங்குருந்தை &1(1810115 801088 என்றழைப்பர்‌ . 

- பெருங்குருந்தை தகபிர்ரத நார்9£்0ார் என்று 
அமைப்பர்‌ . 


மவங்கை 


வேங்கை மரம்‌ தெரிந்த தொன்றாகும்‌. சங்க 
நூல்களில்‌ பல பாடல்களில்‌ கூறப்பட்டுள்ளது. 

வேங்கை மரத்தை அறிவியலில்‌ 1676508015 
ரப2மறர்பாா என்றழைப்பர்‌ . 


புழகு 


'குறிஞ்சிப்பாட்டில்‌ இறுதியாகக்‌ கூறியுள்ள 
மரத்தை எளிதில்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. புழகு 


104 


என்பதைச்‌ சிவந்‌.த பூவையுடைய எருக்கம்‌ பூ என்று 
உரையாசிரியர்‌ கூறியுள்ளார்‌. 


குறிஞ்சிப்பாட்டில்‌ கூறிய பழகை, மலைபடு 
கடாம்‌ என்ற சங்கநூல்‌ மட்டும்‌ கூறியுள்ளது: 


“அழுந்து பட்டு அலமரும்‌ புழகமல்‌ சாரல்‌” 


இதைச்‌ சிவந்த மலருள்ள எருக்கம்‌ பூ என்றும்‌ 
அரங்கு நிறம்‌ உடையதென்றும்‌ உரையாசிரியர்‌ 
கூறியுள்ளார்‌. 


சிவத்த பூவையுடைய எருக்கம்‌ பூ என்று கொண் 
டால்‌, இதை அறிவியலில்‌ ௨1௦11௦15 ஐர்ஹார்ர்& 
எனக்‌ கருத வேண்டும்‌. 


இயர்கையில்‌ சிறிது சிவந்த எருக்கம்‌ பூச்செடி 
உள்ளது. ஆனால்‌ எருக்கம்‌ பூவைச்‌ சிறந்த 
பூவாகஃ கருதுவதில்லை. 


அதனால்‌ புழகு வேறு செடியாகவோ மர 
பவள இருக்கலாம்‌. 


நல ராரா ஐஸ்‌ 


குறிஞ்சிப்பாட்டைக்‌ கூர்ந்து படித்தால்‌, திணைப்‌, 
பாகுப்பாட்டை முற்றிலும்‌ புறக்கணித்துப்‌ பாடப்‌ 
பட்டிருப்பது தெரிகின்றது. 


பாலையில்‌ வாழும்‌ செடியை நெய்தலோடு 
சேர்த்தும்‌ நெய்தலில்‌ வாழும்‌ செடியைக்குறிஞ்சியில்‌., 


105 


வளரும்‌ மரத்துடன்‌, செடியுடன்‌ சேர்த்தும்‌ ப 
யிருப்பதைக்‌ காணலாம்‌. 


பயினி என்ற மலைவாழ்‌ மரத்தை முல்லைக்‌ 
குரிய குரவத்தோடு சேர்த்துக்‌ கூறியுள்ளார்‌ 
கபிலர்‌ . ௬ 

குறிஞ்சிக்குரிய பசும்பிடியை மருதத்திற்குரிய 
வகுளத்தோடு சேர்த்துப்‌ பாடியுள்ளார்‌. 

நெய்தற்குரிய புன்னையைப்‌ பாலைக்குரிய 
பாலை மரத்தோடு சேர்த்துப்‌ பாடியது திணைப்‌ 
பாகுபாடாகாது. 

தில்லை - கடற்கரை யோரங்களில்‌ சதுப்பு 
நிலத்தில்‌ காணப்படுவது. பாலை வறட்சியான 
நிலத்தில்‌ காணப்படுவது. முற்றிலும்‌ முரணான 
திணைக்குரிய மரங்களைச்‌ சேர்த்துக்‌ கூறியிருப்பது 
தெளிவாகத்‌ தெரிகின்றது. 


தனை ஈசசமாக்காம்‌ ஒல்லை 
- திணை மயக்கம்‌ இல்லை. இது போன்ற கருப்‌ 
பொருள்‌ திணைப்பாகுபாடு இன்றியே மரம்‌ சத்‌: 
கொடிகள்‌ கூறப்பட்டிருக்கின்றன. 
மோனை, எதுகை ஓசை நயத்திற்காகத்‌. 
திணைப்‌ பாகுபாட்டை மீறிப்‌ பாடியுள்ளார்‌ கபிலர்‌ . 
78, 74ஆம்‌ வரியும்‌ 8/லிருந்து 96 வரி வரை 
அவ்வாறு ஓசை நயத்திற்காக திணைப்‌ 
௪.அ--7 


106 


பாகுபாட்டை மீறிப்‌ பாடியுள்ளார்‌. இவைகளைத்‌ 
திணை மயக்கம்‌ என்று கூறவே முடியாது. 


குறிஞ்சியும்‌ முல்லையும்‌ வறட்சியால்‌ பாலைத்‌ 
தன்மை அடைவதே திணைமயக்கம்‌ கூறும்‌ 
இயற்கையான செய்தியாகும்‌. அவ்வாறன்றி, 
நெய்தற்குரிய மரத்தைப்‌ பாலை மரத்தொடு 
சேர்த்தும்‌, அது போன்று .பிற திணைகளில்‌ 
சேர்த்தும்‌ கூரியதைத்‌ தணைமயக்கம்‌ என்று கூற 


முடியாது. 


அப்படியென்றால்‌, ஏன்‌ திணைப்பா குபாட்டை 


மீறிப்‌ பாடினார்‌ என்ற கேள்வி எழுகின்றது. 


தமிழ்நாட்டில்‌ காணப்பட்ட 99 தாவரங்‌ 
களின்‌ பெயர்களைக்‌ குரப்பிடவேயாகும்‌ 
என்று கருத வேண்டும்‌ 


குறிஞ்சிப்பாட்டு, ஆரிய அரசனான பிரகத்‌ 
த்தல்‌ தமிழைச்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்‌ பாடிய 
தாகும்‌. 


ஆதலின்‌, அகத்திணையாகிய களவைக்‌ கூறிய 
துடன்‌, தமிழ்‌ நாட்டில்‌ உள்ள தெரிந்த மரஞ்செடி 
கெ௱டி மரங்களின்‌ பெயர்களைத்‌ தொகுத்து, ஆரிய 
அரசனுக்குக்‌ கூறப்பட்டதாகத்‌ தெரிகின்றது. 


107 

வடமொழிப்‌ பெயர்‌ ஏன்‌?” 

மற்றும்‌ சில: இடங்களில்‌ தமிழ்ப்‌ பெயர்‌ 
இருக்க, வடமொழிப்‌ பெயரைச்‌ சில செடி கொடி 
மரங்களுக்குக்‌ கூறியுள்ளார்‌ . 

செயலை என்பதற்கு பிண்டியையும்‌ 

நொச்சி என்பதற்கு சிந்துவாரம்‌ என்றும்‌ 

முருக்கு என்பதற்கு பலாசமூம்‌ 

இலஞ்சி மகிழம்‌ என்பதற்கு 

வகுளம்‌. என்றும்‌ கூறியுள்ளார்‌. 

அசோக மரத்திற்குச்‌ செயலை என்ற தூய 
தமிழ்ப்‌ பெயரைப்‌ பின்னர்‌ 105ஆம்‌ வரியில்‌ கூறி 
யிருக்கும்‌ போது, பிண்டியை ஏன்‌ முன்னர்‌ 
கூறினார்‌ என்பது தெரியவில்லை. 

தமிழ்ப்‌ பெயர்கள்‌ இருக்க. வடமொழிப்‌ பெயர்‌ 
களை ஏன்‌ பயன்படுத்தினார்‌ என்பது தெளிவாகத்‌. 
தெரியவில்லை . 


ஆனால்‌, 
செங்கொடுவேரி சேடல்‌ 
மணிச்சிகை செம்மல்‌ 
கூவிரம்‌ சுள்ளி 
எறுழம்‌ தணக்கம்‌ 
வானி . நந்தி 
வடவனம்‌. . நள்ளிருள்‌ நா.நி 


கொகுடி : ' புழகு 


108 


ஆகிய பெயர்கள்‌ சங்க நூல்களில்‌ குறிஞ்சிப்‌ 
பாட்டில்‌ மட்டும்தான்‌ வழங்கியுள்ளன. 
_மரப்‌ பெயர்கள்‌ எவ்வளவு தர முடியுமோ 
அவ்வளவையும்‌ தர முயன்றுள்ளார்‌. 


தவறான கருத்து 


உரையாசிரியர்‌ குறிஞ்சிப்‌ பாட்டில்‌ வரும்‌ 
எல்லாச்‌ செடி கொடி மரங்களும்‌ அழகிய பூக்களை 
உடையவை என்று கூறியுள்ளார்‌. அது தவறு, 
தென்னை, மா, சூரை, மூங்கில்‌ போன்ற பல 
மரங்கள்‌ அழகிய பூக்களை உடையன அல்ல. 
நநுமணம்‌ உடையனவும்‌ அல்ல, 


மல்லிகைகளில்‌ நான்கு, ஐந்து வகைகளைக்‌ 
கூறியுள்ளார்‌. 


கலர்‌ இருவாநேோர? 


கபிலர்‌ பாடிய ஏனைய சங்கநூற்‌ பாடல்களில்‌ 
இவ்வாறு திணைப்‌ பாகுபாட்டை மீறிச்‌ செய்யுள்‌ 
செய்யவில்லை. 

அப்படியிருக்க, குறிஞ்சிப்‌ பாட்டைப்‌ பாடிய 
கபிலரும்‌ சங்கநூல்களில்‌ பாட்டுகள்‌ இயற்றிய 
கபிலரும்‌. ஒருவரா என்ற ஐயம்‌ எழுகின்றது. 


தொல்கபிலர்‌ என்ற வழக்கு உள்ளது. 
ஆதலின்‌, சங்கநூற்பாடல்களைப்‌ பாடிய கபிலர்‌ 


தொல்கபிலராகவும்‌ குறிஞ்சிப்‌ பாட்டைப்‌ பாடியவர்‌ 
வேறு கபிலராகவும்‌ இருந்திருக்கலாம்‌. 


109 


குறிஞ்சிப்பாட்டில்‌ 99 தாவரங்கள்‌ கூறப்பட்ட 
தாகத்‌ தெரிகின்றது. ஆனால்‌ கபிலர்‌ 100 தாவரங்‌ 
களைப்‌ பாடியிருக்கலாம்‌ என்று கருத வேண்டி 
யுள்ளது நூறு தாவரங்களின்‌ பெயர்களைத்தெரிந்து 
கொள்ளவே திணைப்‌ பாகுப்பாட்டை மீறிப்‌ பாடி 
னார்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 


ஆனால்‌, தொண்ணூற்று ஒன்பதையே உரை 
யாசிரியர்‌ கூறியுள்ளார்‌. 


இறையனார்‌ அகப்பொருளில்‌, தலைவன்‌ 
தலைவியை சந்திக்கும்‌ இடத்தில்‌. எல்லா வகை 
அழகிய பூக்களையுடைய தாவரங்களையும்‌, 
திணைப்‌ பாகுபாடின்றிக்‌ கூறியது போலவே, குறிஞ்‌ 
சிப்பாட்டும்‌ கூறியுள்ளதாகத்‌ தெரிகின்றது. 


ஆயினும்‌, இத்தகைய தாவரப்‌ பெயர்த்‌ தொகு 
தியை, சங்ககாலத்தில்‌ வேறு எந்த நாட்டு இலக்‌ 
கியத்திலும்‌ காணமுடியவில்லை. அதுவே குறிஞ்சிப்‌ 
பாட்டில்‌ ஒப்பரிய சிறப்பாகும்‌. 


1.௮ 


டட 


யஸ்‌, 


மு. வூ. மு ௩4 ௬ சே ம்‌ 


110 


மேந்கோணன்‌ நாஸ்கள்‌ 


ஐங்குறுநூறு 19. 
அகநாலுறு (அகம்‌) 14, 
குறுந்தொகை ரிக 
நற்றிணை 16. 


புறதானூறு (புறம்‌.) 17. 
கலித்தோகை (கலி.) 18. 


பதிற்றுப்பத்து 18. 
குறிஞ்சிப்பாட்டு 20. 


சிறுபாணாற்றுப்படை 91. 
பெரும்பாணாற்றுப்‌ 22, 
படை 3985, 


திருமுருகாற்றுப்‌ 24; 


படை 


முல்லைப்பாட்டு 


மதுரைக்காஞ்சி 
மலைபடுகடாம்‌ 
திணைமாலை 
திணைமொழி 
ஐத்திணை 
பரிபாடல்‌ 
மணிமேகலை. 
சிலப்பதிகாரம்‌ 
சிந்தாமணி 
திருக்குறள்‌ 
தேவாரம்‌ 
சென்னைப்‌ பல்‌ 


கலைக்‌ கழக 


அகராதி, 


க்க 


உட்பட 


&௦11கார்‌, க. 19): ெம்ரச6 ௦ம்‌ 0181165, 
உட்தா, நரக்நபா தாறு. 6. : 
5௦106 0௦801 ரரி 606, 1௦0 
ஹு 1481௧] 1719407037 5001613. 


௦ 11.1.: நிகம்‌ மீ 7 70௦௭ 
01௧3, மீம்‌ 'பீரிரால்ரு றா௦565. 


லார்‌! 7. ஈ,: 7௨ ரால்‌ 17606 7 
வவ 6, 


பேறாக, %.9/., மேறகாக, 7. 0. ஸம்‌ 71[0கா, 
ஓ... : 010558 ௦7 1௩018 1460010108] 
12௭15, 1956. கோ, 1 நாயா, 


ளு, 1.௬. : 1௦ த, 11௦06 றம்‌ 8மம5 
பப்பு 90 & 00. 1ம., 
பசேோம்‌6, 7. 5. : 1008 ௦1 11 ரர ௦ 


நரகம85, $௦கார்0 81 ஸா ௦7 118. 
& நிரறய] ௦1 1ரம்ர்காட 1ம்‌. 


1811வ1௨0, கரறரம்‌ 80 வப... 
[1கொளர்த 11816 (டுப்ஜு லாம்‌ 
0180ள581) டோரஉம 1௱தாகாட, 


480785 . 


1 பன்ர்ரஜ்ன, க. 397. : ப்பை பளை! 
116, நாய 8ம்‌ 7௦003: (1105 


[1 நரீகம்க மாறு, 7௦1. 1-3. 


112 


௩ஹர்்கக ந4்‌.5. : 110-சம்பத 11606 1 
1ற01௨, கே, 740௭ மிஸ்‌. 


5651188171 158௦. */. 14. 8ம்‌ உர கங்காரு, 
ர. க. : மார்‌ ௦7 1076 மாற0ர்கார்‌ 
11665, 81108 01105 8ம்‌ பிசா 


௦௦௦12 19 16 7012515 01 ]கம்க5 
6510037911 124 1௦௦௨1 றகாம 66, 
9081010௦01 ௦8 (ப0/சறாரகாம்‌ 
7655, ]48௨0785-1984. 


ரகர, ௩: கரகர கறத 


ஒமம்‌, றம, மா: கோமு 7100௭5, 174811௦081 
௦௦% 1ம்‌. 


(0111081016 191817ர௦1 08261162 (18 01660), 
5126111160) 86 ௦1 011255, 
4&085. 


நரீகமேரகம 1916471௦01 0982611667 (5 241500), 8 


1ம்‌ ௦ பேராளர்‌ 1655. 
1௨0725 . 


14816118 146010௧ (7/62618%16 5601101), ]ரீக025 
0080௦1 நிழு1ம்0க11௦0, நந்தாா;- 


6௦053 01 கீருமர4601௦ பஜ, 18 வி3 
(561165 1 11௦: 3), 


சு 


319 


கபிலர்‌ பாடிய 
குறிஞ்சிப்‌ பாட்டில்‌ 
வரி 62 முதல்‌ 96 வரையில்‌ உள்ள 


99 மரம்‌: செடி கொடிகளின்‌ - அறிவியல்‌ பெயர்கள்‌ 





செங்காந்தள்‌ - 01077௦8& 8மற௦க 
ஆம்பல்‌ நற ௧௦௧ 1௦15 
அனிச்சம்‌ ஆற2தவ]116 கிரகரற15 
குவளை நறு கக ௩0ரக 
குறிஞ்சி 5110118011 05 18 மறரற்ம்‌- 
்‌ 39 
வெட்சி 1018 00001018 
செங்கோடுவேமி 16320 1₹0508 
தேமா ந்த தினக 10103 
(0216ம்‌) 
மணிச்சிகை 1010௦8 56ர்காக 5 


உந்தூ ழ்‌ (முந்தூழ்‌) ௦00058 கராய ம,0௦85. 
௪ச.அ--7-& 


கூவிளம்‌ 
எறுழம்‌ 
சுள்ளி 
கூவிரம்‌ 
வடவனம்‌ 
வாகை 


குடசம்‌ 


எருவை 
செ௫விளை 


கருவிளை. 


பயினி. 
வானி 
குரவம்‌ - 
ம்சுஃ்பிடி 
வகுளம்‌ 
காயா 
ஆவிரை 
சூரல்‌ 


சதல்பூளை 


114 


கஜ ]ரீகரரா61௦5 
£கா1௦118 நார்றர்‌(16 
ோக௦க௨ ர6ி1்2ர058 
ரய ஐர்‌(4்‌95ம்ராப5 
4106122748 1ஞ்ட: 
11911 வற்ளக 211110/500- 
11108 
றப 7801ம்‌ 
பெர்க்‌ னாக (ம்ம 
110678) 
0114071/& (சாறகரக (0706 
11௦28) 
7 81ச1க 100108 
[1௦111 11ட 0101௦௦1௭௦15 
௫4௦0௪௨ ௦௦031௦88 
கோக 3கோம்்௦௦ரமம6 
நிரி1ா105005 எனத்‌ 
820310 ஈம்யிக 
08991௨ ஊ10111813 
காமா ம்பாகா18 ஏர்ஜிர்்தாக 


2171030105 0ள௦7௦113 
608 1842 


குறுநறுங்கண்ணி. 


குறுகிலை 


(முருக்கு இலை) . 


மருதம்‌ 


கோங்கம்‌ . 


போங்கம்‌ 
திலகம்‌ 
பாதிரி 


செருந்தி 
அதிரல்‌ 
சண்பகம்‌ 


கரந்தை 


குளவி 
கலிமா 
தில்லை 
பாலை 
முல்லை 
குல்லை 


பிடவம்‌ 


சிறுமரோடம்‌ 


115 


காமு றாச௦௧71௦71019-- 
பர58 11௦0000௦88 


[,22ா80ாப்க தி ஜவக 
0001108001 இஷ 
அறம்‌ 


௦518 (2க1௦0110% 
கேகா(சாக ற20ற0ாப்௨. 


857605 01கரமாட ஞ்‌ 
10482 


. 0௦18 50பாா058 


மிளா[5 8081004815 
ந4401௦118 ்காராக௦௧ 
$றகக11(1166 உற கக௭(1101- 
4 மஜ 
0205161001 4659111111 
நிவ தராத 1௩01௦௧ (ரிம்‌) 
$%0000871& கதவ110009- - 
இரரர்ஹ்பர்க மர௦்௦ர்க 
7891 ஈம்மாா கமார்ம1்மா 
ஸோ&ு16 521178 
801௧ ஈாவிககார்கர . 


௫: (161: ஐ:1111616:1 


கழை 
'வள்ளி 
நெய்தல்‌ 
என்ன்ன 
தவளம்‌ 
தாமரை 
ஞுழல்‌ 
மவ்வல்‌ 
கொகுடி 
€சடல்‌ 


செம்மல்‌ 


செங்குரலி 
எனக்‌, 


.,கோடல்‌ 


வழை 
காஞ்சி -. 
நெய்தல்‌ 
ப்ஈங்கர்‌ - ! 
மராம்‌ 
தணக்கு 


ஈங்கை 


116 
நீம5க றாக 
1௦1௦010486 
33 ற்‌ ௧௦8 9(611818 
0005 1ம011673 
788ரம்றம்மார 1110250616 
1421 மற்ர்மாா 80601088 
1] சார்ர்காக 1111௦72015 
2 8$ரர்றர்பாரு ௦111012115 
288011 312௩௦௩௨௦௦௨? 
நறு காப்ம5 காட௦ார்ாம்5(15 


கம்பா ஜகார்‌111௦7யாா 


. ]ரகறக 01510௦5887 


மிஹம்கறப6 04௦0181ம55110105 
0710510898 80% 
(ரகர) 

௦ப௦௦கறம5 1௦21401116 

- நீரஜரர்க றமுரர்11078 

- ]4010001%௦07ர8 கஜ க115 
1/காம்சர்பக நாறகரக?. 

_ $110168 48]யக 
000810 ம$ ௦௦௩ாப்ாநு 
&௦8௦1& 10718 


இலவம்‌ 
கொன்றை 
அடும்பு 
ஆத்தி 
அவரை 
பகன்றை 
பலாசம்‌ 
பிண்டி 
வஞ்சி 
பித்திகம்‌ 


சிந்துவாரம்‌ 
தும்பை 
துழாய்‌ 
தோன்றி 


கத்தி 


நறவம்‌ 
புன்னாகம்‌ 
பாரம்‌ 


பீரம்‌ 


304 


உண ஐவிஷ்கா்க 
(288818 1191018 
1௦1168 ற650றா& 


இஊர்ம்ா18 7800001088 


இல்ள்‌௦ 185-185 


ெறெளாியர்க நமாறவ்பாாு 


இயர்‌ ௦ாம058 
5௨308 101௦3 
8112 ரமோக5றரறா& 


78111 மா கரஜ(1- 
[௦1111 


சல) 111161 
1,200 8$றரரக 
டு யா 5௨001மா0 


(71071௦8& 508 
(181213) 


7ஊ௱௭௱௦௱௩௨௧௭௧- 
(௦010௦18718 


1 காமா 2௨ 508௩0675 
ரயி யா 61௧18 
(7089101017) ந௦௧௦லா 
]்‌ முமீர& ௨௦1௧ற௧ஐ018 


118 


குறுக்கத்தி 11121886 ந4௨0௨18(8 
ஆரம்‌ போரவ]யாம வியா 
காழ்வை 19560 291பர௩ ஈா2180வ71- 
மோ 
புன்னை ௦10 91டி11மற ௦றர்டிரி மா 
நரந்தம்‌ ோர௦201 ஈகார்ப6 
நள்ளிருள்‌ நாநி 781 மாட 580௧௦ 
நாகம்‌ 146508 ரீக 
இருங்குருந்து ஆபி410119 910058 
வேங்கை 


1670081006 ஈகரறம்பா 
பழகு வே(0015 ஐ்த௨ா(1௨? 


119 


“1 சங்க இலக்கியத்தில்‌ அறிவியற்கலை 


190 


அறிஞர்‌ பி. எல்‌. சாமி ௦ .சேகர்‌ பதிப்பகம்‌: 


12 





குமிழிலக்கியாத்தில்‌ 
தாவரநூலின்‌ நுட்பங்கள்‌ 





சங்க இலக்கியம்‌ தமிழ்‌ நாட்டின்‌ மரஞ்‌ 
செடி கொடிகளின்‌ தன்மைகளை அறிய 
உதவி செய்யும்‌ ஒரு மாபெருங்‌ களஞ்சிய 
மாகும்‌. 
செடி கொடிகளின்‌ வேர்‌, அடிமரம்‌, பட்டை, 


இலை, பூ, பூந்தாது, காய்‌, பழம்‌, விதை ஆகிய 
இவைகள்‌ தெளிவாகச்‌ சங்கநூல்களில்‌ பலவிடங்‌, 


களில்‌ குறிக்கப்பட்டிருக்கின்றன. 

மற்றும்‌ தாவரங்களில்‌ காணப்படும்‌ 

புல்லுருவித்தன்மை' (1க௨£/(1570) , 

பூக்கள்‌ கதிரவனை நோக்தித்‌ திரும்புத்தன்மை, 

நிழலில்‌ வளரும்‌ செடிகளின்‌ இலைகள்‌ இலைப்‌ 
பச்சை இழந்து விளறிப்போதல்‌ (1110181100) , 

இரவு மகரந்தத்தைச்‌ சேர்க்கை (141ஐ01 120111. 
811071), 

ச.அ--8 


19 


இதழ்கள்‌ ஒன்றோடொன்று பொருந்தும்‌ 
அமைப்பு (&௦ம்‌(118711010) , 

அனுகரணம்‌ (8100107$) 
போன்ற நுட்பமான கருத்துக்களும்‌ தமிழ்‌ இலக்‌ 
கியங்களில்‌ காணப்படுகின்றன. 
வஸேர்கள்‌ 

தாவரநூலில்‌ (௫௦/௨5) பாலையில்‌ வளரும்‌ 
மரங்களுக்கு வேர்கள்‌ நீண்டிருக்குமென்று சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. வேர்கள்‌ நீண்டிருந்தால்தான்‌ மிக 
ஆழத்தில்‌ இருக்கும்‌ நீரை உறிஞ்ச முடியும்‌. 

மற்றும்‌, இலை தடித்திருப்பது, இலை சிறுத்‌ 
திருப்பது, இலைத்தண்டின்‌ மேல்தோல்‌ தடித்திருப்‌ 
பது முதலிய இடத்திற்‌ கேற்ற தன்மைகளை 
(கம்௨ற1க11015), பாலைநிலைக்கு *(%07001311௦ 
௦௦10111௦08) ஏற்ப, மரஞ்செடி கொடிகள்‌ ஏற்படுத்‌ 
திக்கொள்ளுமென்று தாவர நூல்களில்‌ சொல்லப்‌ 
படுகின்றது. 

“அளிநிலை பெறாஅது அமரிய முகத்தள்‌” 
எனத்‌ துவங்கும்‌ அகநானூற்றுப்‌ (5) பாடலின்‌ உரை 
யில்‌ பாலை மரங்களின்‌ வேர்கள்‌ மிக நீண்டு 
இருப்பதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 

ஆனால்‌, பாலைக்கு எதிரிடையான நீர்வாழ்‌ 
செடிகளின்‌ வேர்கள்‌ ஈன்றாக வளர்ச்சி பெறாமல்‌ 
(பாம்‌6100604) கிழங்கு போல்‌ இருக்கு மென்றும்‌ 
தாவர-நூல்‌ கூறுகின்றது. 


288100311௦ 0600111015 - 069811 0000111௦15 





129 


மற்றும்‌, இலை. மிக அகலமாகவும்‌, இலைக்‌ 
காம்புகளின்‌ தண்டு, குழாய்‌ போன்ற துளையும்‌ 
(11ய) நாருமுடையதாய்‌ இருக்கு மென்றும்‌ 
கூறப்பட்டுள்ளது. 
கிழூமாகு பயோ. ைறு ஊணேரி' 
்‌. ₹கடல்கண்டு அன்ன கண்‌ அகன்‌ பரப்பின்‌ ௬ இ 
நிலம்பக வீழ்ந்த வேர்முதிர்‌ கிழங்கின்‌? -- அகம்‌. 776 
்‌ *தேன்‌ நாறு ஆம்பல்‌ கிழங்கொடு பெறூஉம்‌' -- புறம்‌. 776 
இப்‌ பாடல்களிலுள்ள தாமரை, அல்லி ஆகிய 
நீர்வாழ்‌ செடிகளின்‌ வேர்‌ வருணனை தாவர 
நூலுக்கு மிகவும்‌ ஒத்திருக்கின்றது. இனி, 
கொழுங்கொடி வள்ளிக்‌ 
கிழங்கு வீழ்க்‌ கும்மே” - புறம்‌, 109 
“கிழங்கு கீழ்‌ வீழ்ந்து தேன்மேல்‌ தூங்கிச்‌” 
௮ நற்றிணை 228 
“வள்ளி கீழ்‌ வீழா? -- கலித்‌. 29: 72 
என்ற பாடல்களில்‌, வள்ளிக்‌ கிழங்காக வேர்‌ 
வீழ்த்தலைக்‌ (611116) குறிப்பிட்டிருக்கின்றது. இவ்‌ 
வேர்கள்‌. உணவு சேகரிக்கப்‌ பயன்படும்‌ வேர்‌ 
களாகும்‌. 
ிருததூ வேர்கள்‌ 
வேர்களில்‌ சில ஆகாயத்தில்‌ தொங்கிக்கொண் 
டிருக்கும்‌. இவைகள்‌ முக்கியமாகக்‌ கிளைகளைத்‌ 
தாங்குவேர்கள்‌' (170: 10018) என்று த௱வர நூலில்‌ 
அழைப்பர்‌. அடிக்‌ கிளைகளிலிருந்து எழும்‌ வேர்‌ 
களைத்‌ “தாங்குவேர்கள்‌” என்றும்‌, அடித்‌ தண்டி 


124 


லிருந்து (ளு எழும்‌ வேர்களை “51% ₹0015” 
என்றும்‌ அழைப்பர்‌. 
*பல்வீழ்‌ ஆலம்‌ போல” _- அகம்‌. 70 
(முழுமுதல்‌ தொலைந்த கோளி ஆலத்துக்‌ 
கொழுரிழல்‌ நெஞ்சினை வீழ்பொறுத்‌ தாங்குத்‌” 
- புறம்‌. 58 
*நெடுவீழ்‌ இட்ட கடவுள்‌ ஆலத்து” - நற்றி, 243 
முழுமுதல்‌ என்னும்‌ அடிமரம்‌ போயபின்‌ பெருங்‌ 
கிளைகளை விழுது தாங்குகிறது. இக்‌ 
*கடவுளாலம்‌” தான்‌ தாவர நூலில்‌ *]:1615 1611ஐ1088” 
எனப்படுகிறது. 
வேனில்‌ இற்றித்‌ தோயா நெடுவீழ்‌ 
வழிநாள்‌ ஊசலின்‌ கோடை தூக்குதொறும்‌” 
டம்‌ - நற்றி, 762 
குறுங்கால்‌ இற்றிப்‌ புன்தலை நெடுவீழ்‌' -- அகம்‌. 57 
'புல்வீழ்‌ இற்றிக்‌ கல்‌இவர்‌ வெள்வேர்‌ 
வரைஇழி அருவியில்‌ தோன்றும்‌ நாடன்‌” 
-- குறுந்தொகை 106 
“ஒல்குநிலை இற்றி ஒருதனி நெடுவீழ்‌ -- அகம்‌. 845 
 : விழுதுபற்றி கூறப்பட்டிருப்பதோடு 
அவ்விழுது கோட்டைச்சுவர்‌ போன்ற இடங்களில்‌ 
வளரும்போது தட்டையாய்ப்‌ பரந்து அகலமாக 
வளருவதால்‌ அருவிக்கு ஒப்பிடப்பட்டிருப்பதும்‌ 
கூர்ந்து கவனிக்கத்‌ -தக்கது. 
வீழ்தாழ்‌.. தாழைப்‌. பூக்கமழ்‌ கானல்‌? -- நற்றிணை 78 
வீழ்தாழ்‌ : தாழை. கழுறு கொழுமுகை” 


ன்‌ குறுந்தொகை 2.28. 
வீழ்‌ தாழ்‌ தாழை: -- பட்டினப்பாலை 4, 


-- கலி. 737: அகம்‌. 20 


125 


ஆலம்‌ விழுதும்‌ தாழம்விழுதும்‌. ஒரே பெயரால்‌ 
அழைக்கப்பட்டாலும்‌, தாவரநூலில்‌. இவைகளைக்‌ 


கிளைகளைத்‌ தாங்கும்‌ 11௦ 0019 என்றும்‌, 


நடுத்தண்டைத்‌($121) தாங்கும்‌ “$1ம04 10015” 
என்றும்‌ சொல்வர்‌. 

தாழஞ்‌ செடியின்‌ (85) தண்டின்‌ கீழ்‌ 
நுனியான ஆணிவேர்‌ மிகவும்‌ எளிதாகத்‌ தரையில்‌ 
சேர்ந்திருப்பதால்‌, தாழஞ்‌ செடியின்‌ பளுவான 
மேல்பாகத்தால்‌ செடியே கவிழ்ந்துவிடும்‌. ஆகை 
யால்‌, கீழே விழாதிருக்கப்‌ பக்க வேர்கள்‌ பக்கத்தில்‌ 
எழுந்து ஊன்றுகின்றன. 


கடலின்‌ மேல்‌ அலைகள்‌ (பிஹ்ுர106) வரும்‌ 
போது தாழஞ்செடி தண்ணீரில்‌ மூழ்கினாலும்‌ 
அசைந்துகொடுத்துப்‌ பிய்க்கப்படாது பக்க வேர்களி 
னால்‌ தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளுகிறது: 
தண்ணீர்‌ சென்றுவிட்ட பின்‌ ஆணிவேரின்‌ அடியில்‌ 
மணல்‌ பறிக்கப்பட்டிருந்தாலும்‌ செடிவிழாது பக்க 
வேர்‌ காப்பாற்றுகின்றது. இது தாவரநூலில்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றது. 


ராஸ்லூருணிது துண்மை 
புல்லுருவித்தன்மை (1௨78311180) என்பது சில. 
செடிகளின்‌ வேர்கள்‌ பிற செடிகளின்‌ தண்டுகளில்‌ 
(81) புகுந்தோ, அல்லது வேர்களில்‌ (10018) 
புகுந்தோ, அச்செடிகள்‌ ஆக்கும்‌ உணவைக்‌ கவரும்‌ 
திருட்டுத்‌ தொழிலைக்‌ குறிக்கும்‌ ஒரு சொல்லாகும்‌.. 


126 


இப்‌.புல்லுருவிகளை வேர்ப்புல்லுருவி, தண்டுப்‌ 
புல்லுருவி என்று இரண்டு வகையாகப்‌ பிரிப்பர்‌. 

'இவைகளில்‌ தன்‌ உணவில்‌ ஒரு பாகத்தை 
மட்டும்‌ தான்‌ உண்டு பண்ணி, மீதியைப்‌ பிற 
செ௫ுகளிலிருந்து கவரும்‌ .புல்லுருவிகளுக்கு “5 
நிக8510056” என்று சொல்லுவர்‌. இம்மாதிரிப்‌ பாதி 
வேர்ப்‌ புல்லுருவி” (வாசக 100 1௦௧86) இந்தி 
யாவில்‌ உள்ள மரங்களில்‌ சந்தனமரம்‌ ஒன்றுதான்‌ 
என்பதாகத்‌ தாவரநூலோர்‌ (௦48155) கருது 
கிறார்கள்‌.* 

“குறவர்‌ கொன்ற குறைக்கொடி ௩றைப்பவர்‌ 

நறுங்காழ்‌ ஆரம்‌ சுற்றுவன அகைப்ப” - நற்றி 5 
இவ்‌ வரிகளுக்கு உரையாசிரியர்‌ சொல்வது : 

“ஏனை மரங்களிவற்றின்வேர்‌ சந்தன 

“வேரோடு முயங்காத வழி தனித்துள 

மரம்‌ நறுமண மெய்தாதது கண்கூடாகக்‌ 

காண்டலால்‌, ஈண்டு நறைக்கொடி 

சுற்றுவது கூறி, நறுங்காழாரம்‌ என்றார்‌.” 

சந்தன மரம்‌ வைரம்‌ பாய்ந்தால்‌ நறுமண 
மெய்தும்‌. வைரம்‌ பாய, இம்‌ மரம்‌ பிற மரங்களின்‌, 
கொடிகளின்‌, வேர்களிலிருந்து உணவ பெற 
வேண்டும்‌. ஆகையால்‌ பிற மரம்‌, கொடிகள்‌ 
அருகில்லாவிடில்‌ சந்தனமரம்‌ வைரம்‌ பாயாது: 
நறுமண மெய்தாது. 

*7ற்டி 1786 $கர்வியாற வியா (8 5கரம்‌ 1௦0 06 $8ம்‌ 


ழ819571110 07 1196 70015 01 ௦1167 ற120ர5 ௦௩ ஜ 6606211 7்‌ 
(க்‌்‌ பஇலர்ரகற 115 7 லர்‌ 00% ௦1 ௦). 


1 


. *வைரம்‌” என்பதை: “1681-8000” என்பர்‌. 
ஆண்ரு (51010) 
அடிமரத்தின்‌ (50600) உருவம்‌, நிறம்‌, மற்றும்‌ 
பட்டையின்‌ (௫௨) தன்மை முதலிய செய்திகள்‌ 
எண்ணற்ற இடங்களில்‌ சங்க இலக்கியங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கின்றன. 
அடிமரத்தின்‌ நிறம்‌ : 
'செங்கான்‌ மராஅத்த வால்‌ இணர்‌ இடையிடுபு” 
-- முருகு.202 
'புறவுப்‌.புறத்து அன்ன புன்கால்‌உகா அய்க்‌ 
_ குறுந்‌. 874 
'ஓமைப்‌ பெரும்பொளிச்‌ சேயரை நோக்கி -- அகம்‌. 997 
ஆகிய பல பாடல்களில்‌ கூறப்பட்டிருக்கின்றது. 


பட்டையின்‌ தன்மை : 
“பார்பட வீழ்ந்த வேர்உடை விழுக்கோட்டு 
உடும்புஅடைந்‌ தன்ன நெடும்பொரி விளவின்‌' 

-- நற்றிணை 
என்ற பாடலில்‌ “உடும்பு செறிந்தாற்‌ போலப்‌ 
பொரிந்த அடிமரம்‌' என்று உரைக்கப்படுகின்றது. 

. இதையே *ஆலன்‌ பட்டர்வொர்த்‌' என்பார்‌ 
பின்கண்டவாறு குறிப்பிடுகின்றார்‌ : 
ஸந்க வ 18 கோஷ ராண, ணு ரல்‌, 10 
(மப்றவி]ர 0780%60 ௦7 நேகவாறக16ம்‌. 14 ௦10 ரீவ116 
19ஹுர்ரத நுலளா ௦ எண்ப்ரக 581015” --&8ற நீய6- 
ராம்‌ ரெ க்ஜிரோரகாறக105 1. ப்த ௦௦% “50116 
ஆர3௦85 11%. 


128 
கருஞ்சிவப்புப்‌ பட்டை, மஞ்சள்‌ நிறப்‌ பாகத்‌: 
தொடு உடும்பின்‌ தோலை ஒத்திருப்பதில்‌ வியப்‌ 
பொன்றுமில்லை . 
மற்றும்‌ வேம்பு, வாகை, இலந்தை முதலிய 
பல மரங்களின்‌ பட்டைகளைப்பற்றிய செய்திகளை 
யும்‌ காணலாம்‌. 


முள்ளுடைய அடித்தண்டு : 


முள்‌ அரைத்‌ தாமரை -- சிறுபாணா. 1882 
“முளிகொடி வலந்த முள்‌ அரை இலவத்து' -- நற்றி. 105: 
““முட்கால்‌ காரை முதுபழன்‌ ஏய்ப்பத்‌:* - புறம்‌. 25௪ 


பருமனற்ற அடிமரம்‌ : 
““டில்லரை இரத்திப்‌ பொதிப்‌ புறப்‌ பசுங்‌ காய்‌”? 
- நற்றிணை. 77௪ 
பருமனுடைய அடிமரம்‌ : 


'“பராரைப்‌ பாதிரிக்‌ குறுமயிர்‌ மாமலர்‌? 
-- நற்றிணை. 4887 


முழவுபோலும்‌ உருவமுள்ள அடிமரம்‌: 
்‌... **முழா அரைப்‌ போந்தை பொருந்தி நின்‌ று”? 
-- பூறம்‌. 85, 375. 
கடற்கரைகளில்‌ பனைமரத்தின்‌ அடிமரம்‌ 
மத்தளம்போல்‌ இருக்குமாம்‌. 
தாழை சொரசொரப்பான தண்டுடையதாகக்‌. 
கூறப்படுகின்றது. 
“'உரவுத்திரை பொருத பிணர்படு தடவுமுதல்‌ 
. : அரவுவாள்‌ வாய முள்‌ இலைத்‌ தாழை -- நற்‌. 295 
**இறவுப்‌ புறத்தன்ன பிணர்‌ படு தடவு முதல்‌”? நற்‌, 79 


129 


என்ற இப்‌ பாடல்களில்‌ தாழையின்‌ வட்ட: வட்ட 
மாகச்‌ சொரசொரப்பாயிருக்கும்‌ பாகத்தையுடைய 
தண்டு, அதே போன்ற இறாமீனின்‌ முதுகிற்கு. 
ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ய்‌ 


ஹக்க “16 ரர 15 ேபாகம்‌ ஈரம்‌ ]ர்ஹ்ம்‌. 
மரற ஒளு 10 ஏரரு ரர்பஜ ஹம்‌ 115 07க001௦5 81௦. 
119101] நமத ஒரம்‌ ஹ்கரரம்டுத 06800 128௩௦5 த 
நிய்ர்சா ௬௭௦1ம்‌. 
என்று “ஆலன்‌” என்பார்‌ வட்ட வட்டமாய்‌ 
இருக்கும்‌ சொர சொரப்பான பாகத்தைக்‌ குறிப்‌ 
பிடுவதைக்‌ கவனிக்கவும்‌. 

நீர்வாழ்‌ செடிகளுக்குத்‌ தண்டுகள்‌ குழாய்போல்‌: 
(118401௦0) துளையுடையவாய்‌ இருக்குமென்பதும்‌ 
தாவர நூலில்‌ கூறப்படும்‌ அடிப்படை உண்மை. 
யாகும்‌. 

நீர்வளர்‌ ஆம்பல்‌ தூம்புடைத்‌ திரள்கால்‌?? -- நற்‌. 6 


“தழை கண்டன்ன தூம்புடைத்‌ திரள்கால்‌ 

“பூத்த தாமரை புள்‌ இமிழ்‌ பழனத்து'' -- அகம்‌. 1786: 

“அம்‌ தூம்பு வள்ளை மயக்கித்‌, தாமரை?' -- அகம்‌. 46: 
என்ற பாடல்களில்‌ அல்லி, தாமரை, வள்ளை 
முதலிய நீர்வாழ்‌ செடிகளுக்குத்‌ துளையுடைய' 
தண்டு (தூம்புடைத்திரள்கால்‌) உண்டு என்று குறித்‌. 
திருக்கின்றது. . 


150 


இலை 
இலைகளின்‌ உருவம்‌, மென்மை முதலியனவும்‌, 
மற்றும்‌ இலைகளின்‌ ஓரம்‌, நிறம்‌ .முதலியனவும்‌ 
சங்கநூல்களில்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 

புங்கமரத்தின்‌ இலை அழகாகவம்‌ மென்மை 
யாகவும்‌ இருப்பது ஒரு பாட்டில்‌ குறிக்கப்பட்டிருக்‌ 
கின்றது. 

“பொரிப்பூம்‌ புன்கின்‌ எழில்‌ தகை ஒண்முறி? ௮ நற்‌, 9 

புன்கை 1௦2௨18 ஜீகமாக என்று ஆங்கிலத்‌ 
தில்‌ அழைப்பர்‌. “தி80ரக' என்பதற்குப்‌ பொருள்‌ 
வழவழப்பான தன்மை என்பதாம்‌. 1௦0288 
எனும்‌ சொல்லே தமிழ்ச்சொல்‌ :₹புங்க£ீனின்‌ மறு 
உருவந்தான்‌. 

புன்னையின்‌ இலை கரும்பச்சை நிறமாய்‌, பள 
பளப்பாய்‌, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும்‌. இதை 
ஆங்கிலத்தில்‌ (வேிரர!1மாா 1௦11 என்று 
அழைப்பர்‌. வேரு என்பதற்கு அழகிய இலை 
என்று பொருள்‌. இதன்‌ அழகை உணர்ந்துதான்‌ 
நம்முடைய கவிஞர்கள்‌ இதனைப்‌ பலவிடங்களில்‌ 
பாராட்டியுள்ளனர்‌ . 

“நீலத்‌ தன்ன பாசிலை அகந்தொறும்‌' - நற்‌. 249 

“மின்‌ இலைப்‌ பொலிந்த விளங்குஇணர்‌ அவிழ்பொன்‌ 

தண்நறும்‌ பைந்தாது உறைக்கும்‌ 

புன்னை அம்‌ கானல்‌ பகல்‌ வந்தீமே” -- அகம்‌..80 

“பசைபடு பச்சை நெய்‌ 'தோய்த்தன்ன? -- அகம்‌. 24௧4 
“மேற்சொன்ன வரிகளில்‌ புன்னையிலையின்‌ நிறம்‌, பளபளப்‌ 
பான தன்மை முதலியன கூறப்படுகின்றன. 


191 


நீர்வாழ்‌ செடிகளின்‌ இலைகள்‌ அகலமாகவும்‌, 
மேல்தோல்‌ மெழுகு பூசப்பட்டாற்‌ போன்றும்‌ 
தோன்றுமெனத்‌ தாவரநூல்‌ சொல்லுகின்றது. 


அதிகமான நீர்ப்போக்குகளாக (7 கஜம்‌ வம) 
இலைகள்‌ அகலமாக இருக்கவேண்டும்‌. 


நீர்ப்போக்கு நடத்தும்‌ இலைத்‌ துளைகள்‌ 
நீரால்‌ மூடப்படாதிருப்பதற்காக இலையின்மேல்‌ 
நீர்‌ நிற்காதபடி மெழுகு .பூசப்பட்டாற்‌ போன்ற 
தோலால்‌ மூடப்பட்டிருக்கின்றது. இதற்கு “4/ஐரு 
லோ016”: என்று தாவர நூலில்‌ பெயரிட்டு 
அழைப்பர்‌ . 


*முயப்பிடிச்‌, செவியின்‌ அன்ன பாசடை” 
-- நற்றி. 220 
“விளக்கின்‌ அன்ன சுடர்விடு தாமரைக்‌” 
கதன்‌ நற்றி. 210 
என்ந வரிகளில்‌ ஆம்பல்‌, தாமரை இவற்றின்‌ 
இலைகள்‌ வர்ணிக்கப்படுகின்றன. 


யானைக்காதின்‌ அகலம்‌, கருநிறம்‌, வழவழப்‌ 
பான பரப்பு, கனம்‌ ஆகியவைகள்‌ தாமரை 
இலையின்‌ அகலம்‌, கரும்பச்சை நிறம்‌, வழவழப்‌ 
பான பரப்பு இவைகளுடன்‌ ஒத்து வருவது 
கவனிக்கத்‌ தக்கது. 

ஆம்பல்‌ போன்ற நீர்வாழ்‌ செடிகளுக்கு 
வெப்பம்‌ அதிகம்‌ வேண்டும்‌. ஆகையால்‌ இம்மா திரி 


122 


இலைகளின்‌ அடிப்பாகம்‌ கூடுதல்‌ வெப்பத்தைக்‌ 
கவர மேற்புறத்தைவிட மிகவும்‌ கறுப்பாக இருக்க 
வேண்டும்‌ என்று தாவர நூல்‌ இயம்புகின்றது. 


“நெடுநீர்‌ ஆம்பல்‌ அடைபுறத்து அன்ன 
கொடும்மென்‌ சிறைய கூர்உகிர்ப்‌ பறவை” 
குறுந்‌. 252 


வெளவாலின்‌ இறக்கை ஆம்பலிலையின்‌ அடிப்‌ 
புறத்தைப்‌ போலிருக்கின்றது. ஆம்பலிலையின்‌ 
அடிப்புறத்தில்‌ காணப்படும்‌ நரம்புகள்‌, அடிப்‌ 
புறத்தின்‌ மிகுந்த கருமை, இவை வெளவாலின்‌ 
இறக்கையில்‌ காணப்படும்‌ கருமை, நரம்பு ஆகியவற்‌ 
றிற்கு உவமைப்படுத்தப்பட்டிருப்பது மிகவும்‌ 
பொருத்தம்‌. 

“வேனில்‌ இற்றித்‌ தோயா நெடுவீழ்‌ 

வழிநார்‌ ஊசலின்‌ கோடை தூக்குதொறும்‌' 

௮ நற்றி, 762 
மேற்குறித்த பாடலில்‌ இச்சியின்‌ இலை வேலா 
யுதத்தின்‌ உருவத்தை ஒத்திருக்கின்றது எனச்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றது. 

தாழஞ்‌ செடியின்‌ இலைகள்‌ வாள்‌ போன்ற 
உருவமுடையது: ஆனாலும்‌ ஓரத்தில்‌ முட்களை 
உடையன. 

“சுறவுக்கோட்டன்ன முள்‌ இலைத்‌ தாழை - நற்‌, 79 

“அரவுவாள்‌ வாய முள்‌ இலைத்‌ தாழை: -- நற்‌, 235 

“சுறவுமருப்பு அன்ன முள்தோடு ஒசிய' , நற்‌, 797 


195 
'இரு' பாடல்களிலும்‌ இன்னும்‌ இவ்வாறு “பல; 
பாடல்களிலும்‌ வாள்போன்ற இலையையும்‌ அதன்‌ 
இரு ஓரங்களிலும்‌ முட்பற்கள்‌ போன்று இருப்பதை 


யும்‌ சேர்த்து, அது சுறாமீனின்‌ கொம்புடன்‌ உவமிக்‌ 
கப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


நட ஜுரம்‌ 81180௦0 168௭௦5 668102 ஸ்காற 
16611) 81௦௭2 16 6௦2௦6” என ஆலன்‌ பட்டர்வொர்த்‌' 
சொல்வதை ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. 


அரம்‌ போன்ற ஓர முடையது வேப்பிலை, 
இதைத்‌ தாவர நூலில்‌ $௦ரக1௦ ]ரீகாஜாு என்று 
அழைப்பர்‌. “5௦816 என்ற பதத்திற்குப்‌ பொருள்‌ 
“அரத்தின்‌ தன்மை' என்பதாம்‌. இதையே தமிழ்‌ 
நூல்களில்‌ குறித்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
அரவாய்‌ வேம்பின்‌ அங்குழைக்‌ தெரியலும்‌” 
-- பொருநராற்றுப்படை, வரி 744 
அரவாய்க்‌ கடிப்பகை பையவிக்‌ கடிப்பகை' 
-- மணிமேகலை 7: 73 
*வயல்வெள்‌ ஆம்பல்‌ உருவ நெறித்தழை” 


“அய(ம்‌)வெள்‌ ளாம்பல்‌ அம்பகை நெறித்தழை” 
- குறுந்தொகை 293 


“கழனி ஆம்பல்‌ முழுநெறி பைந்தழை' -- அகம்‌. 156 
'அம்பகை நெறித்தழை அணிபெறத்‌ தைஇ: -- நற்‌. 96 


தாவர நூலில்‌ ஆம்பல்‌ இலையின்‌ ஓரத்தை 
ுஞுர்கர்ச ஹம்‌ 51816 என்று சொல்வர்‌. இதைத்‌ 


194 


தான்‌ பகை நெறித்தழை' எனும்‌ வார்த்தை குறிக்‌ 
கின்றது. 

செடிகள்‌ நிழலில்‌ அதிக காலம்‌ இருந்தால்‌' 
இலைகளிலுள்ள இலைப்பச்சை (0110109511) 
அழிந்துபோய்விட வெண்மையடையும்‌. இதைத்‌ 
தாவர நூலில்‌ 1(101871101 என்பர்‌. இதை, 

8ீள்நிழல்‌ தளிர்போல்‌ நிறன்‌ ஊழ்த்தல்‌ அறிவேன்நும்‌” 

-- கலித்தொகை 40:15 


என்று கூறியிருக்கின்றனர்‌ . 


ந 

மலர்களின்‌ கூட்டம்‌. நிறம்‌, உருவம்‌, அமைப்பு 
ஆகிய இவைகள்‌ பல இடங்களில்‌ பொருத்தமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன. 

மலர்கள்‌ தனித்தும்‌ வளரலாம்‌. அல்லது 
கொத்து கொத்தாகவுங்‌ காணலாம்‌. 

இம்மாதிரிக்‌ கொத்துக்கு 1410080106 என்று 
தாவர நூலில்‌ கூறுவர்‌. 

இதையே இலக்கியத்தில்‌ *இணர்‌' அல்லது 
*தொடை” என்பர்‌. 


புன்னை, கடம்பு, வெட்பாலை, கொன்றை 
முதலிய பல மரங்களும்‌ செடிகளும்‌ “இணர்‌” உடை 
யதாகச்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன., 


15 
*கொடிறுபோல்‌. காய! வால்‌. இணர்ப்‌ பாலை! 
-- நற்றி, 707. 


“மின்‌ இலைப்‌ பொலிந்த விளங்கு இணர்‌ அவிழ்பொன்‌ 
தண்நறும்‌ பைந்தாது உறைக்கும்‌ 


£புன்னையங்‌ கானல்‌” -- அகம்‌. 80: 


“பொன்‌ தொடர்ந்‌ தன்ன தகைய நன்மலர்க்‌ 
கொன்றை ஓள்‌இணர்‌ கோடு தொறும்‌ தூங்க” 
-- நற்றி, 221 


“நல்லிணர்‌ வேங்கை நறுவீ கொல்லன்‌” -- அகம்‌. 202 


பூக்களின்‌ உருவம்‌, 


புன்கு வறுத்த பொரி போலவும்‌, 


அடும்பின்பூ(முசல்‌ காதுக்கீரை) மணி போலவும்‌ 
(௦00 ௨ய1816), 


புன்னைப்‌ பூ, பொரித்த சிட்டுக்குருவி முட்டை 
போலவும்‌, 


முருக்கின்‌ அரும்பு இரத்தம்‌ தோய்ந்த புலி நகம்‌ 
போலவும்‌, 


மகிழம்‌ பூ தேர்ச்சக்கரம்‌ போலும்‌ 


இருக்கன்‌ றதென்று கூறப்பட்டுள்ளது. 


*பொரிஉரு உறழ புன்குபூ உதிர” _. கலி. 39-10 


*மான்‌அடி அன்ன கவட்டிலை அடும்பின்‌ 
தார்மணி ௮ன்ன ஒண்பூக்‌ கொழுதி' ப 
- குறுந்தொகை. 282 


186 


“உள்சர்‌ குரிஇக்‌ கரு உடைத்‌ தன்ன 
பெரும்போது அவிழ்ந்த கருந்தாட்‌ புன்னை” 
-- நற்றி, 927 


*உதிரந்‌ துவறிய வேங்கை உ௫ர்போல்‌ 
எதிரி முருக்கருப்ப வீர்ந்தண்‌ கார்‌ நீங்க: 
-- ஐந்திணை எம்பது 


“பைங்கண்‌ வல்லியங்‌ கல்‌ அளைச்‌ செறிய 


முருக்கரும்பு அன்ன வல்‌உ௫ர்‌ வயப்பிணவு: --அகம்‌.462 


'ஓடுதேர்க்‌ கான்‌ மலர்ந்தன வகுளம்‌ உயர்‌......? 
-- சிந்தாமணி பா. 7650:2 


ஒலிக்கும்‌ மணி போன்ற உருவுடைய பூவை 
உடையதாக அடும்புக்‌ கொடி கூறப்பட்டிருக்‌ 
கின்றது. அடும்புக்கொடி தற்காலம்‌ முசல்காதுக்‌ 
கீரை என்றழைக்கப்படுகிறது. தாவர நூலில்‌ இதன்‌ 
பெயர்‌ 1ற௦1௦8 811008 மணிபோன்ற உருவத்தைத்‌ 
தாவர நூலில்‌ ௦810111816 என்பர்‌. 


சக்கரம்‌ போன்ற உருவமுடையது மகிழம்பூ. 
இதே பொருளில்தான்‌ தாவர நூலில்‌ இவ்‌ வுரு 
வத்தை 101816 என்பர்‌. ரங்காச்சாரி அவர்களும்‌ 
தனது தாவரநூல்‌ தமிழ்ப்‌ புத்தகத்தில்‌ “சக்கிரா 
காரம்‌' என்றுதான்‌ அழைக்கின்றார்‌. | 


நந மிறர்‌ 


சிவப்பு நிறமுடையனவாகக்‌ கோங்கம்‌, மருதம்‌, 
ஈங்கை, முருக்கு, முள்ளிலவன்‌ முதலிய பல மரஞ்‌ 
செடிகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


197 


நீல நிறமுடைய பூக்கள்‌ காயா (காசான்‌), நீர்‌ 
முள்ளி, முண்டகம்‌, நொச்சி இவைகளுக்கு இருப்ப 
தாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
வெண்மை நிறப்‌ பூக்கள்‌ புன்னை, மரா, 
பகன்றை, வெண்கடம்பு முதலியவற்றிற்கு இருப்ப. 
தாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
பெரும்பாலும்‌ பூ நிறம்‌ கூறப்படாத செடிகளே 
இல்லை மயென்றுகூடக்‌ கூறலாம்‌. 
மாகரந்துக்‌ 
மகரந்தம்‌ (1௦1120), தாது என்று இலக்கியத்தில்‌ 
பயிலுகின்றது. 
புன்னையின்‌ தாது பொன்னிறமா யிருக்கு 
மென்றும்‌ தாழையின்‌ தாது விழுந்து கிடப்பது 
மகளிருடைய வளையல்கள்‌ உடைந்தாற்போல்‌ 
இருக்குமென்றும்‌ கூறப்பட்டிருக்கின்றது. 
மற்றும்‌ அல்லி, தாமரை, முருக்கமரம்‌ இவை 
களின்‌. தாதும்‌ வருணிக்கப்பட்டிருக்கின்றது. 
*ததர்பிணி அவிழ்ந்த தாழை வன்புதர்‌ 
குயங்கு இருங்‌ கோடை தூக்கலின்‌ நுண்தாது 
வயங்கிழை மகளிர்‌ வண்டல்‌ தாஅம்‌ -- நற்‌, ௪909: 
“பொன்னின்‌ அன்ன நறுந்தாது ”? 
_ நற்‌. 249, 874 
மகரந்தச்‌ சேர்க்கை (ஊர்க்‌) மகரந்தத்தைச்‌ 
சேர்த்து அதைப்‌ பயன்படுத்தித்‌ தேன்‌ கூடு 
அமைத்தலை, 
ச.அ--9 


188 


' “தாமரைத்‌ தண்‌ தாது ஊதி மீமிசைச்‌ 

. சாந்தில்‌ தொடுத்த தீந்தேன்‌ போல”? தற்‌. 27 
என்ற பாடல்‌ குறிப்பாக உணர்த்துகின்றது. 

மகரந்தச்‌ சேர்க்கையின்‌ வெளிச்‌ செய்கை 
(081 100685 ௦11௦11181100) ஒரு நற்றிணைப்‌' 
பாடலில்‌ அழகாக வருணிக்கப்பட்டுள்ளது. 

நறவம்‌ என்பது ஒரு கொடி. அதன்‌ மலர்‌ 
வெண்மை நிறமாயிருக்கும்‌. ஆனால்‌ சிவப்பு வரிகள்‌,. 
வெண்மை நிற இதழில்‌, வெள்ளிய சங்கின்மேல்‌ 
சிவந்த அரக்கை ஈர்த்தாற்போல்‌ இருக்கும்‌. இவ்‌ 
வரிகள்‌ தேனிருக்குமிடததைச்‌ சுட்டிக்காட்டுவதற்கு 
அமைந்தீருப்பதாகத்‌ தாவர நூலாசிரியர்கள்‌ 
சொல்வர்‌. மற்றும்‌ நல்ல மணமுடையது அம்மலர்‌. 
௯௬௬ ணாரு 
வாரா ிஐா்‌ சொலல்‌ 

மலரின்‌ அழகினாலும்‌ மணத்தாலும்‌ ஈர்க்கப்‌' 
பட்ட வண்டு, வரிகளின்‌ வழியே சென்று தேனை 
அருந்தித்‌ திரும்புகின்றது. அப்போது அதன்‌. 
உடல்‌ பொன்ன்‌றமாகக்‌ காணப்படுகின்றது. 

கருநிறமாக இருந்த வண்டு, பூவில்‌ நுழைந்து 
வெளியே வந்தபின்‌ பொன்னிற மகரந்தம்‌ பூசப்‌ 
பட்டுப்‌ பொன்னிறமாகிறது, இஃது உரைகல்லில்‌ 
பொன்னைத்‌ தேய்த்தாற்போல்‌ இருக்கின்றது 
என்று உவமிக்கப்பட்டிருக்கிறது. 

இவ்‌ வண்டு பிறிதொரு மலரை நாடும்போது, 


மகரந்தச்‌ சேர்ச்கை நன்றாக நடைபெறுவதில்‌ 
யாதொரு வியப்புமில்லை. 


199 


*அவ்வளை வெரிநின்‌ அரக்கு ஈர்த்தன்ன 

செவ்வரி யிதழ சேண்‌ நாறு நறவி(ன்‌) 

நறுந்தாது ஆடிய தும்பி பசுங்கேழ்ப்‌ 

பொன்‌:உரை கல்லின்‌ நல்‌ நிறம்‌ பெறுஉம்‌”? நற்‌. 25 

மேற்சொன்ன பாடல்களில்‌ நறவம்‌ ள்னும்‌ 
கொடியின்‌. பூவும்‌ வண்டு மகரந்தம்‌ பூசப்படுதலும்‌ 
அழகாகக்‌... கூறப்படுகின்றன. 

நறைக்‌ கொடி யென்பது 1,8ுபறத௨ 8026065 
என்ற கொடியாகும்‌.. இதன்‌ பூவும்‌. காயும்‌ நறுமண 
முடையவை. இதைக்‌ களப்பணியில்‌ கண்டு 
பிடித்து எழுதியவர்‌ சித்த வைத்தியக்‌ கல்லூரிப்‌ 
பேராசிரியர்‌ குமாரசாமி ஆவார்‌. ப 
தேனா 

,தேனுடையதாகப்‌ புன்னை, பீர்க்கு, வெண்‌ 
கடம்பு முதலிய பல செடிகளின்‌ பூக்களைக்‌. கூறப்பட்‌ 
ருக்கிறது. . ஆனால்‌ குறிஞ்சிப்பூவில்‌ மட்டும்‌ தேன்‌ 
மிகவும்‌ அதிகமென்று கூறப்பட்டுள்ளது. 


“கருங்கால்‌. குறிஞ்சி மதனில வான்பூ 

நாறுகொள்‌ பிரசம்‌ ஊஏறுநாடற்கே” 
ரணாஸ்‌ 

மணம்‌ உடைய தாகப்‌ பல மலர்கள்‌ கூறப்பட்‌ 
டுள்ளன. 

ஆனால்‌' கரும்பின்‌ பூ மட்டும்‌ மணமற்றதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இது தாவரநூலிலும்‌ ஒத்துக்‌ 


கொள்ளப்பட்ட உண்மை. 


140 


புல்போன்ற செடிகளுக்கு மணமிருப்பதில்லை 
யென்று தாவர நூல்‌ கூறுகின்றது. 


(தேம்பொதிக்‌ கொண்ட தீங்கழைக்‌ கரும்பின்‌ 
நாறா வெண்பூ கொழுதும்‌' -- குறுந்‌. 85 


இரவு மகரந்தச்‌ சேர்க்கையை (ஹர்‌ 
௦111121100) குறிப்பாக ஒரு பாட்டினால்‌ உணந 
லாம்‌. 


“வயல்வெள்‌ எளாம்பற்‌ சூடுதரு புதுப்பூ 


ததத ததத ததத 


நெடுநீர்ப்‌ பொய்கை நடுநாள்‌ எய்தித்‌ 
தண்கமழ்‌ புதுமலர்‌ ஊதும்‌ 
வண்டு என மொழிபமகனென்‌ னோரே 


(“பொய்கையில்‌ நடு யாமத்தில்‌ தண்ணிதாய்‌ 
நறுமணங்‌ கமழும்‌ புதிய மலரிலே சென்று: தேனுண்‌ 
ணும்‌ வண்டெனச்‌ சொல்வாரல்லாமல்‌* - உரை) 


ஆம்பல்‌ போன்ற சில நீர்வாழ்‌ செடிகள்‌ இரவில்‌ 
மலரும்‌ வழக்கமுடையன. இரவில்‌ மலரும்‌ பூக்கள்‌ 
பார்வைக்குச்‌ சரியாகப்‌ படும்படி பெரிதாகவும்‌, 
வெண்மையாகவும்‌, மணமுடையதாகவும்‌ இருக்கு 


மென்று தாவரநூல்‌ கூறுகின்றது... 


ஆம்பல்‌ மலரை நடுயாமத்தில்‌ வண்டு அடைவ 
தாகச்‌ சொல்லப்பட்டிருப்பதால்‌, இது, வெறும்‌ உவ 
மைக்காக எழுதப்பட்ட புனைந்துரை என்று 


கருதுதற்கு இடமில்லை. 


141 


ஆம்பல்‌ மலர்‌ பெரியதாகவும்‌, நறுமணம்‌ 
வாய்ந்ததாகவும்‌, வெண்ணிறமாகவும்‌ இருப்பதால்‌ 
இவ்வுவமை இரவு மகரந்தச்‌ சேர்க்கையின்‌ ஒரு 
செயலைக்‌ குறிக்கும்‌ ஓர்‌ உண்மையை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு எழுந்ததென்பது தேற்றம்‌. 


“என்னை மார்பில்‌ புண்ணும்‌ வெய்ய 
நடுநாள்‌ வந்து தும்பியுந்‌ துவைக்கும்‌” -- புறம்‌. 280 


என்ற செய்யுளிலும்‌ நடுநாளில்‌ தும்பி (வண்டு) 
மலரை ஊதுவதாகக்‌ குறிப்பிட்டிருப்ப து இதை 
வலியுறுத்தும்‌. 


நடுநாளில்‌ தும்பி மலரூதுவதைக்‌ கண்டதும்‌ 
அவளுக்குத்‌ தன்‌ காதலனைப்‌ பற்றிய நினைப்பே 
வருகிறது என்று கூறும்‌ புறப்பாடல்‌ வரிகள்‌ புனைந்‌ 
துரையாக இருக்க முடியாது. 


பூச்சிகளால்‌ ஏற்படும்‌ மகரந்தச்‌ சேர்க்கையை 
“1011001137 என்று தாவர நூலில்‌ பகர்வர்‌. 
ஆனால்‌ மிருகங்கள்‌, பறவைகளால்‌ ஏற்படும்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கையை 20௦0014147 என்றழைப்பர்‌. 


பறவைகளால்‌ இம்மாதிரி ஏற்படும்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கை பற்றியதான ஒரு சிறு குறிப்பை 
அகநானூற்றுப்‌ பாடலில்‌ ஊகித்தறியலாம்‌, 
“பாசரும்பு டன்ஜ்‌ செம்மூகை முருக்கெப்‌ 


. போது அவிழ்‌ அலரி கொழுதித்‌ .தாது அருந்த 
. அம்தளிர்‌ மா௮த்து அலங்கண்‌ மீமிசை' -- அகம்‌, 229 


142 


்‌ இப்பாட்டில்‌ குயில்‌ முருக்கமலரைத்‌ துருவித்‌ 
தாதை உண்பதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. குயில்‌ 
மூக்கில்‌ மகரந்தம்‌ ஒட்டிக்கொள்வது இயல்பு. 
அதனால்‌ மகரந்தச்‌ சேர்க்கை பிறிதொரு பூவை 
குயில்‌ நாடும்போது ஏற்படுவது இயற்கை. டட்டா 
என்னும்‌ தாவரநூல்‌ வல்லுநர்‌ ஒருவர்‌ பறவை 
களால்‌ மகரந்தச்சேர்க்கை அடைவதாக இம்மலர்‌ 
ஒன்றை மட்டுமே குறிக்கின்றார்‌. 


(1115 ௩௦8 10௦0 (கர்‌ மாரம்ரர்றக ]றர்1௦௧ 
(முருக்கம்‌) 15 0௦11108160 9 மராம்‌. 0௫௨. ஓர்‌ 
$00% ௦1 ௦. 18௯ 114). குயில்தான்‌ இம்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கையைச்‌ செய்கிறது என்பது உறுதி 
“யாகத்‌ தெரிகின்றது, பறவை நூலார்‌ அண்மையில்‌ 
குயில்‌ மகரந்தச்‌ சேர்க்கைச்‌ செய்வதைக்‌ கண்டு 
பிடித்துள்ளனர்‌. 


ஈரா: 


பழங்களின்‌ நிறம்‌, உருவம்‌, அமைப்பு, சுவை 
முதலியவை பல இடங்களில்‌ கூறப்பட்டிருக்‌ 
க.னறுன. 
வேம்பு 1 வேம்பின்‌ ஒண்பழம்‌ முணைஇ இருப்பைத்‌ 
இலுப்பை | தேம்பால்‌ செற்ற தீம்‌ பழம்‌ நசைஇ 
வைகு பனி உழந்த வாவல்‌ இனைதொறும்‌” 
-- நற்றி, 279 


உகாய்‌ மரம்‌ : “'புறவுப்‌ புறத்தன்ன புன்கால்‌உகாஅய்க்‌ 
காசினை அன்ன நளிகனி உதிர” 
-- குறுந்தொகை 274 
(உருண்டை பொற்காசு போன்ற காய்‌) 


148 


ஈச்ச மரம்‌ : ''செங்காய்‌ உதிர்ந்த பைங்குலை ஈந்தின்‌”? 
- அகம்‌. 28 
'குமிழ மரம்‌ : '*அத்தக்‌ குமிழின்‌ கொடுமூக்கு விளைகளனி?? 
க கணக்‌ நற்றி. 6 
விளாமரம்‌: 6............... ணு விளவி 


நாட்டொழி பந்திற்கோட்டுமூக்‌ கிறுபு”' 
-- நற்றிணை 
பனை மரம்‌: “'பாளைதந்த பஞ்சியங்‌ குறுங்காய்‌ 
ஓங்கிரும்‌ பெண்ணை நுங்கொடு பெறூஉம்‌”? 
-- நற்றிணை 
(தென்னை மரம்‌ : தெங்கு படு வியன்பழம்‌ முனையின்‌ 
தந்தையர்‌'” புறம்‌. 68 


நாவல்‌ மணி : புன்கால்‌ நாவல்‌ பொதிப்புற இருங்கனி”” 
_. நற்றிணை 35 


புன்னை மரம்‌: *4....,ஃ 42 (/222௨22௮௮௧௧௮௪௨௪௮௧ ௪௪௪ கோடுதொறும்‌ 
நெய்களனி பசுங்காய்‌ தூக்குந்‌ துறைவனை: 
-- நற்றிணை 478 


மா மரம்‌ : ““நறுவடி மாஅத்து விளைந்துகு இம்பழம்‌”' 
-- நற்றிணை 


பாகற்‌ கொடி : ''பைம்பாகல்‌ பழந்துணரிய 
செஞ்சுளைய கனிமாந்தி'” 
_. பொருநராற்றுப்படை வரி 191 - 8 
'கலையுணக்‌ இழந்த முழவு மருள்‌, 
பெரும்பழம்‌ _. புறம்‌. 236 


வலா மரம்‌: '“ஆசினிக்‌ கவினிய பலவின்‌ ஆர்வுற்று 


மூட்புற முதுகனி பெற்ற கடுவன்‌” டி 
- புறம்‌. 158 


11 இப்ப த தத ண ன ன கொல்லன்‌ 
எறிபொன்‌ பிதிரின்‌ சிறுபல தாஅய்‌?” 
-- தற்‌. 79 
பிரம்புக்கொடி : ““அரில்பவர்ப்‌ பிரம்பின்‌ வரிப்புறவிளைகனி 
குண்டுநீர்‌ இலஞ்சிக்‌ கெண்டைக தூஉம்‌”? 
-- குறுத்‌. 19 


கொன்றை மரம்‌ :““புழமற்காப்‌ கொன்றைக்‌ கோடு அணி 
கொடி இணர்‌: -- நற்‌, 296: 
முருக்க மரம்‌ : “வேனில்‌ முருக்கின்‌ விளை துணர்‌ அன்ன 
மாணா விரல வல்வாய்ப்‌ பேஎய்‌?” 


- தத்‌. 72 
வாகை மரம்‌: ''அத்த வாகை யமலை வால்நெற்று 
அரி ஆர்‌ சிலம்பின்‌ அரிசி ஆர்ப்பக்‌?? 
-- குறுந்‌. 269: 
கள்ளிச்‌ செடி : “நொடி விடு வன்ன காய்விடு கள்ளி 
அலங்கல்‌ அம்‌ பாவை.........?. - நற்‌. 374 
எருக்கஞ்‌ செடி : “'குனிகா யெருக்கின்‌ குவிழுகிழ்‌ 
விண்டலொடு'' -- குணநாற்பது 


நெல்லி மரம்‌ : ''பளிங்கத்து அன்ன பல்‌ காய்‌ நெல்லி: 
-- அகம்‌, 5 

வேல மரம்‌ : 'குயிற்கண்‌ அன்ன குரூஉக்‌ காய்‌ முற்றி: 
-- அகம்‌. 2923 

உழுத்தஞ்‌ செடி : '“இரும்‌ பனிப்‌ பருவத்த மயிர்க்கால்‌ 
உழுந்தினன்‌)'”? -- நற்றிணை 89: 
இம்மாதிரி பல மரஞ்‌ செடி கொடிகளின்‌ பழ.ங்‌. 
களைப்‌ பற்றிய வருணனைகளை இலக்கியத்தில்‌ 

பரக்கக்‌ காணலாம்‌. 


145 
தாவர நூலின்படி தானியங்க 'ளெல்லாம்‌ 
பழமென்று அழைக்கப்படும்‌. 


நெல்லைத்‌ தவிர்த்த ஏனைய புல்‌ போன்ற: 
தாவரங்களினின்று பெறும்‌ பழங்க ளெல்லாவற்‌ 
றையும்‌ அக்காலத்தில்‌ புல்லென்று அழைத்தல்‌: 
மரபு என்று தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌ (25) புகல்‌ 
கின்றது. இவைகளெல்லாம்‌ ஒற்றைப்‌ : பருப்புச்‌ 
(14௦௦0௦௦13/114௦0) செடிகளின்‌ பழங்களாம்‌. 


புல்லின்‌ விதை என்பது உண்மையில்‌ 
பழமாகும்‌. 


ண்கதை 

தமிழ்‌ இலக்கியத்தில்‌ விதையை “காழ்‌” அல்லது 
“அரிசி” என்று அழைக்கின்றனர்‌. தாவர நூற்படி 
நெல்‌, பழம்‌. ஆனால்‌ அரிசி, விதை. வாகை 
நெற்றின்‌ உள்ளிருக்கும்‌ விதை “அரிசி' என்று 
சங்க இலக்கியத்தில்‌ அழைக்கப்படுகின்றது. 


“அத்த வாகை அமலை அ௮வால்‌ நெற்று 
அரிஆர்‌ சிலம்பின்‌ அரிசி ஆர்ப்பக்‌' -- குறுந்தொகை 369: 


“அரி” என்பது, முதலில்‌ பொதுவாக விதை 
களைக்‌ குறித்துப்‌, பின்னர்‌ தற்கால மொழிகளில்‌: 
அரிசியை மட்டுமே சிறப்பாகக்‌ குறித்து நின்றிருக்‌ 
கும்‌. “அரி' எனும்‌ சொல்‌ சுமேரிய மொழியில்‌ கூட 
(ளக 180 2ஐர226) விதை என்ற பொருளையே 
குறிக்கின்றது. ப 


146 


*களர்வளர்‌ ஈந்தின்‌ காழ்கண்‌ டன்ன? 
-- பெரும்பாணாற்றுப்படை 720 

“ஆய்சுளைப்‌ பலவின்‌ மேய்கலை உஇர்த்த 

துய்த்தலை வெண்காழ்‌ பெறூஉம்‌” - அகம்‌. 7 
மேற்சொன்ன பாடல்களால்‌ *காழ்‌' எனும்‌ சொல்‌ 
விதை எனும்‌ பொருளில்‌ வழங்குவது தெரிகின்றது. 
விதையின்‌ ஓரத்தில்‌ அல்லது நுனியில்‌ காணப்படும்‌ 
தழும்பை “111100” எனத்‌ தாவர நூலில்‌ அழைப்பர்‌. 

அவரை விதையில்‌ இப்பாகம்‌ வெண்மையாகத்‌ 
தெளிவாகத்‌ தெரியும்‌. இதைச்‌ சங்க நூல்களில்‌ 
“ஆர்க்கு என்றழைத்ததாகத்‌ தெரிகிறது, 


*கொம்மை அம்‌ பசுங்காய்‌ குடுமி எனைத்து 


பாகல்‌ ஆர்க்கைப்‌........... வ -- அகம்‌. 15 
ஆய்சுளைப்‌ பலவின்‌ மேய்கலை உதிர்த்த 
துய்த்தலை வெண்காழ்‌ பெறூஉம்‌” - அகம்‌. 7 


“துய்த்தலை' என்பதற்குப்‌ பொருள்‌ “ஆர்க்கு” 
என்று கூறப்பட்டுள்ளது. பலா விதையின்‌ நுனி 
யிலுள்ள தழும்பும்‌, பாகல்‌ விதையின்‌ ஓரத்தில்‌ 
உள்ள தழும்பும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 

குன்றிமணி (க௦ம5 17௦0810116) வெள்ளெலி 
யின்‌ கண்களுக்கு உவமிக்கப்பட்டிருக்கின்றது. 

ப “குன்றி அன்ன கண்ண கரூ௨ மயிர்‌: 
புன்தாள்‌ வெள்ளெலி -- அகம்‌. 722 


நடுவில்‌ கருப்பும்‌, சூழ சிவப்பும்‌ உடைய வெள்‌ 
ளெலியின்‌ கண்ணுக்கு இவ்வுவமை மிகவும்‌ பொருத்‌ 
தம்‌. அளவிலும்‌ இது பொருத்தமானதே. 


147 


கண்காட்சிச்‌ சாலைகளில்‌ வைத்திருக்கும்‌ 
பறவைகள்‌, சிறு மிருகங்கள்‌ முதலியவற்றிற்குப்‌ 
போலிக்‌ கண்களாகக்‌ குன்றிமணி பயன்படுவதிலி 
ருந்து இவ்வுவமையின்‌ பொருத்தம்‌ விளங்கும்‌. 


ஆங்கிலத்தில்‌ குன்றிமணியை (8:89 ரூ6 
(நண்டின்‌ கண்‌) என்று அழைப்பர்‌, இவ்வுவமை 
அவ்வளவு பொருத்தமாகக்‌ காணப்படவில்லை. 
ஆனால்‌ சங்க நூற்களில்‌ நண்டின்‌ கண்ணுக்கு 
வேறொரு உவமை பொருத்தமாகக்‌ கூறப்பட்டிருக்‌ 
கின்றது. 

நண்டின்‌ நீண்ட கண்‌ ($(811060 696) காம்புடன்‌ 
கூடிய வேப்பம்‌ பூவிற்கு உவமிக்கப்பட்டிருக்‌ 
கின்றது. 


“வேப்புநனை அன்ன நெடுங்கண்‌ ஈர்‌ ஞெண்டு 
-- அகம்‌, 176 


நெல்லியின்‌ சிவந்த பழம்‌ முயலின்‌ கண்ணுக்கு 
உவமிக்கப்பட்டிருக்கின்றது (அகம்‌. 284) பழத்தின்‌ 
உருண்டை வடிவம்‌, சிவப்பு நிறம்‌, அளவு இவ்‌ 
உவமையின்‌ பொருத்தத்தைக்‌ காட்டுகின்றன. 
சகூரியமானை நதோேக்குண்‌ 

சூரியகாந்தி போன்ற சில செடிகளின்‌ பூக்கள்‌, 
முக்கியமாக 0010081180 என்ற குடும்பச்‌ (178113) 
செடிகளின்‌ பூக்கள்‌ சூரியனையே நோக்கித்‌ திரும்பு 
வதாகத்‌ தாவர நூலாராய்ச்சியாளர்கள்‌ கண்டு 


பிடித்துள்ளனர்‌. இம்மாதிரி இயக்கத்துக்கு 


148 
(14050001) தனிப்‌ பெயர்‌ தாவர நூலில்‌ உண்டு- 


இவ்வித இயக்கம்‌ நெருஞ்சிப்‌ பூவுக்கு இருப்பதாகச்‌ 
சங்க இலக்கியம்‌ கூறுகின்றது. 


நெருஞ்சிப்‌ பூவுக்கு இவ்வியக்கம்‌ உண்டா 
இல்லையா என்பது ஆராய்ந்து முடிவுக்கு வர 
வேண்டிய செய்தி. ஆனால்‌ இவ்வியக்கம்‌ இருப்ப 
தாகச்‌ சங்க நூல்கள்‌ கூறுவது வியப்புக்கிடமானது. 


“சுடரொடு திரிதரும்‌ நெருஞ்ச போல” -- அகம்‌.326 


“பாழ்ஊர்‌ நெருஞ்சிப்‌ பசலை வான்பூ 
ஏர்தரு சுடரின்‌ எதிர்‌ கொண்டா அங்கு? _ புறம்‌.155 


'செங்கதிர்‌ விரும்பும்‌ பைங்கொடி நெருஞ்சிப்‌ 


பொன்புளனை மலர்‌? -- பெருங்கதை. 2:4 


“எழுளைப்‌ புரவியொடு எழுகதிர்‌ நோக்கிய 
சிற்றிலை நெருஞ்சிப்‌ பொற்‌ பூவன்ன? 


-- கல்லாடம்‌ 65:14. 
மற்றும்‌ குறுந்தொகை, இறையனார்‌ அகப்‌ 


பொருள்‌, சீவக சிந்தாமணி ஆகியவற்றிலும்‌ இவ்‌ 
வுண்மை கூறப்படுகின்றது. 


நாசாமார?்‌ எடி 
அகநானூற்றில்‌ “பாம்புச்செடி” என்பதாக ஒன்று 


மலைகளில்‌ இருப்பதாகச்‌ சொல்லப்படுகின்றது. 
இஃது அருகில்‌  செல்வோர்மேல்‌ சீறுவதாகவும்‌, 


149 


வழியே போவார்‌ அதைக்‌ கண்டு அச்சமடைவதாக 
வும்‌ கூறப்படுகின்றது. இதைப்‌ படிக்கும்போது நம்‌ 
பிக்கை ஏற்படுவது மிகவும்‌ அரிது. ஆனால்‌ தாவர 
நூலில்‌ இம்மாதிரி போலித்தோற்றத்தோடு அச்‌ 
சுறுத்தும்‌ செடிகள்‌ இருக்கின்றன என்று கூறப்பட்‌ 
டுள்ளது. 


&ா௦105 என்ற ஒருவகை. செடிகளும்‌ மற்றும்‌ சில 
அரிய மலைச்‌ செடிகளும்‌ பாம்புபோல்‌ தோற்றமளிப்‌ 
பதாகச்‌ சொல்லப்பட்டுள்ளது. இம்மாதிரி தோற்றம்‌ 
தரும்‌ தன்மைக்கு ]சீர்றாரருத என்று பெயரிட்டிருக்‌ 
கின்றனர்‌. 


ஷில்லாங்‌ மலையில்‌ :பாம்புச்‌ செடி” (55 
அக). என்ற பெயருடன்‌ ஒரு செடி இருப்பதாக 


டட்டா” என்பார்‌ கூறுகின்றார்‌. 


அகநானூற்றிலும்‌ மலைலப்‌ பிரதேசத்தில்‌ 
பாம்புச்செடி இருப்பதாகக்‌ கூறப்பட்டிருக்கின்றது. 
ஆராய்ந்து பார்த்தால்‌ உண்மை விளங்காமற்‌ 
போகாது. 


*107 151806 111676 876 ௦வர்க1ற ௨7௦105 1௦1. ரச5்‌!6 
9ய111001௦ய7௨ம்‌ 80ம்‌ புசார்‌ 8ற011604 818165. 1716 1௨71௦76- 
90606 ௦119௭18 811100 1௦௦%8 11106 1௨ 11௦௦ம்‌ ௦1 58168 
ரா௦1) ௨ 04819006. ]ற 880167 ௦1ம்‌ ௦81160 “510816 11௧ 
(கரர்‌$வரோம9) ௦௦1000 1 51111௦த, 16 5றக(16 18 தா5ோோ($1 
றமாற16 1 0௦1௦மா 8௱ம்‌ 60௧706 010 1116 $0301% 116 116 
10௦8 ௦78 0௦78-.0. பா*&-1லர்‌ ௦௦% ௦1 ௦1803. 


150 


ஆதலின்‌, அகநானூற்றில்‌ சொல்லியிருப்பது: 
தாவர நூலில்‌ காணப்படும்‌ ஒருவித நிரா] என்ப 
தும்‌ சீறுவதாகச்‌ சொல்லப்பட்டிருப்பது கற்பனை 
என்பதும்‌ தெளிவுபடுகின்றது. அந்த அகநானூற்றுப்‌. 


பாடல்‌ வரிகள்‌ : 


*வெண்கோட்டு யானை விளி படத்‌ துழவும்‌ 
அகல்‌ வாய்ப்‌ பாந்தட்‌ படாஅர்ப்‌ 
பகலும்‌ அஞ்சும்‌ பனிக்‌ கடுஞ்‌ சுரனே” 
-- அகம்‌: 68 


அகன்ற வாயை யுடைய பாந்தட்‌ படரே 
பாம்புச்‌ செடியாகும்‌. இந்தப்‌ பாம்புச்‌ செடி 
இரர்5வரரக 1,65012081111 என்று அறிவியலில்‌ அழைக்‌ 
கப்படும்‌. இதை நான்‌ ஏர்க்காட்டில்‌ தாவர 
சரணாலயத்தில்‌ கண்டிருக்கின்றேன்‌. 


தமிழ்‌ இலக்கியம்‌ கற்றோரும்‌ தாவரநூல்‌ அறி 
ஞர்களும்‌ இணைந்து ஆய்ந்தால்‌ சங்க நூல்களில்‌ 
உள்ள பல அரிய நுட்பங்கள்‌ விளக்கமாகும்‌. அத 
னால்‌ பழந்‌ தமிழர்தம்‌ அறிவியல்‌ அறிவின்‌ 
பெருமை புலனாகும்‌. 


151 


152 


1599 


ப சாரல்லடைவு 


உ மாரிதுினை 


அறிஞர்கள்‌ 84, 6, 7, 8,9, 
64 

'ஆரிய அரசன்‌ பிரகத்தன்‌ 
206 
ஆலன்‌'பட்டர்‌ வொர்த்‌ 127 
9 722 
இருங்கோவேள்‌ 42 
உரையாடரியர்‌ 3348 558 
60628725690978 
970249 126 


கதிரவன்‌ 227 
கபிலர்‌ 57810589 
கழாத்தலையார்‌ 22 
கவிஞர்கள்‌ 220 
காதலன்‌ கர்‌ 
காளிதாசா்‌ 97 
கானியல்‌ அறிஞர்‌ ௦4 28 
கிருஷ்ணன்‌ எம்‌. 38 


குமாரசாமி, பேரா. 55 82: 


98. 129 


ச.அ--10 


கைலாசபதி டாக்டா்‌ 9: 
சாமிநாதய்யர்‌ ௨. வே. 59 
89. 

சுள்ளம்‌ போதனார்‌ 61 
சூரியன்‌ 347 
டட்டா 742. 
தாவர நூலோர்‌ 726 188 
147 

தொல்கபிலா்‌ 108: 
தொல்காப்பியர்‌ 9950 57 
208 


தச்சினார்க்கினியர்‌ 65 9 75 
; 82 89 101 102: 
நாட்டுப்புற மக்கள்‌ 84 42 8 


52 74 

நிகண்டாகசிரியா்கள்‌ 60 
பரிமேலழகர்‌ 65 
பழங்குடிகள்‌ 22 
பறவை நூலார்‌ 142 
10 


பினினி 


14 


முனிவர்‌ 77 லூயி புரோம்‌ பீல்டு 27 
மடல்‌ ஏறுவான்‌ 73 வணிகா்‌ 70 
மதுரைக்‌ தத்தங்‌ விலங்கு நூலார்‌ 21 
கண்ணனார்‌ 78 ௦14.1. 38 
பெளத்தர்கள்‌ 95 000/1௦ஈ 1.7, 64 
ரங்காச்சாரி 726 
அலஃ்றுினைை 
அணில்‌ 14 சிட்டுக்குருவி முட்டை 735 
ஆந்தை இனம்‌ 75 சிறுத்தைப்‌ புலி 24 
இடங்கர்‌ 156 சுறாமீன்‌ கொம்பு 282 
இளங்கன்று 74 தும்பி 147 
இறாமீன்‌ 129 நண்டின்‌ கண்‌ 4 
உடும்பின்‌ தோல்‌ 128 நாயினம்‌ 74 
கடும்பு 227 நாரை 25 226 
ஊர்வன 25 நீர்ப்‌ பறவை ரத 
எலிகள்‌ 14 நீலூரிக்‌ கருங்குரங்கு 74 
ஒந்தி 15 பல்லி 75 
கரடி 129 பறவை 78717 
கராம்‌ 156 பாம்பு 25 
கரியால்‌ 76 புலி 19 20 42 
கலைமான்‌ கொம்பு 20 1 புலிநகம்‌ சத்‌ 
கவுதாரி 96 புலியினம்‌ 1 
கழுகு இனம்‌ 74 புறாவினம்‌ 75 
கறையான்‌ 98 பூச்சி இனம்‌ 75 
காட்டுப்‌ பன்றி 9 பூச்சிகள்‌ 147 
காட்டுப்‌ பூனையின்‌ பல்‌ 73 மயில்‌ 42 க 
காட்டெருமை 25 மலைக்‌ தரி ர்க 
குயில்‌ 742 மான்‌ இனம்‌ 78 
குயில்‌ மூக்கு 142 மிருகம்‌ :- 741 ர 
குரங்கு இனம்‌ 74 மீன்‌ கொத்தி 36 


155 


முகக்‌ குரங்கு 19 வண்டு 188 9 717 
முதலை 756 ்‌ வருடையாடு 7 
முதியமான்‌ 20 விலங்கு 1172 72435 
முயலின்‌ கண்‌ 1 , 787 வெள்ளெலி ்‌ 746 
யானை 7923 வெளவால்‌ இறக்கை 792 
யானைக்‌ காது 127 
 நூஸ்ாை 
அகத்திணை 106 கலித்‌ தொகை க்க 
௮௧ நானூறு 72 741 கலைக்‌ களஞ்சியம்‌ 8590 
அடைமொழிகள்‌ 717284 கவிதை .. 77 
அறிவியல்‌ கொள்கை 28 9 கன்னடம்‌ 17 426 6085 91. 
அறிவியல்‌ கோட்பாடு 26 குறிஞ்சித்திணை ட 3] 
அறிவியற்‌ புலமை 74 குறுந்தொகை 59 63 
அறிவியல்‌ விளக்கம்‌ 30 :சக்ராகாரம்‌” 226. 
இடைச்‌ செருகல்‌ 59 சிந்தாமணி 97 
இணர்‌ 134 சிலப்பதிகாரம்‌ 62 5 88 
இயங்குதிணை 28 சுமேரிய மொழி ர்ச்5 
இலக்கணம்‌ 51. சூடாமணி நிகண்டு க்‌ 
இலக்கிய நயம்‌ 80  செடிப்‌ பெயர்‌ :அகராதி.:52 
இறையனார்‌ அகப்‌ . ்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ ' 
பொருள்‌ 109 கழக அகராதி 95690 
உரைகள்‌ 53 87 தமிழ்ச்‌ சொல்‌ 120 
உவமம்‌ 70 தமிழ்‌ நூல்கள்‌ 192 
உவமை 2678 1523 140 தாவரப்‌ பெயர்த்‌ 
்‌ 167 ்‌ தொகுதி 109 
உள்ளுறை: 70: தாவர நரல்‌ '' 78834 59: 
எதுகை 705 787 2240.940 2: 
ஐந்திணை 27 3௩ 22.0: 
ஐந்திணைப்‌ பாகுபாடு 177 இணை 1056189305. 
ஒசை நயம்‌ 1205௪ இணைக்‌ கொள்கை கச. 


கருப்‌ பொருள்‌ 10 230 702. 


156 


இணைப்‌ பாகுபாடு 12 86 7 புணரியல்‌ 98 
8 70456 புறப்‌ பாடல்‌ 747 
இணை மயக்கம்‌ 7056 புனைந்துரை 740 7 
இராவிட மொழி 49 71 பெரிப்ளூஸ்‌ (நூல்‌) 707 
இருக்குறள்‌ 58 பெரும்பாணாற்றுப்‌ 
இரு முருகாற்றுப்‌ படை 90 படை தக 
இவாகரம்‌ 39 43 5:76 101 மணிமேகலை 44 70 
தெலுங்கு 426791 மலைபடுகடாம்‌ 59 
தேவாரம்‌ 95 மலையாளம்‌ 425760 7 
தோடை 144 6678859078 
தொல்காப்பியம்‌ மோனை 105 
95 42 50 745 யாப்பருங்கல விருத்தி 18 
நற்றிணை 617 6₹ 138 வட மொழி 55 61 
நிகண்டுகள்‌ 34947 538 வடமொழி இலக்கியம்‌ 71 
6270281767907 வடமொழிச்‌ சொல்‌ 41 79 
நிலத்தணை 28 857957810017 
பதிற்றுப்‌ பத்து 62 வணிகமொழி 64 86 
பத்துப்‌ பாட்டு 58 வணிக வழக்கு 76 
பரிபாடல்‌ 625 வருணனை 744 
பாலைத்திணை 11 78 வீரப்‌ பாடல்கள்‌ 10 
பிங்கலந்தை 39 1702 வீரர்‌ வணக்கப்பாடல்‌ 10 77 
௯௩ல]்‌ 
இரவு 140 பல்லவர்‌ காலம்‌ 55 
கடைச்சங்க காலம்‌ 717 பன்னிரண்டு ஆண்டு 52 
கார்‌ காலம்‌ 97 மழைக்‌ காலம்‌ 80 
தடுதாள்‌ 174] முதுவேனில்‌ 72 
தடுயாமம்‌ 740 முப்பது ஆண்டுகள்‌ 59 
தான்காண்டுகள்‌ 56 வேனிற்‌ காலம்‌ 92 


157 


இடஙாகள்‌ 

அமெரிக்கா 26 9 சுந்தரவனக்காடு 84 
ஆப்பிரிக்கா ்‌ 37 சுரங்கள்‌ 77 
ஆனைமலைக்காடு 64 சூழல்‌ 96 
இந்தியா 38 94 126 சூழ்நிலை 2709 
இமாலயம்‌ 707 தமிழ்நாடு 16 389 514 68 
இயற்கைச்‌ சூழ்நிலை 26 83 4 106 
இயற்கை வரலாற்றுக்‌ தருமபுரவாதீன மடம்‌ 59 
கண்காட்சி சாலை 29 திணைக்காட்சி 29 
இலையுதிர்‌ காடுகள்‌ 40 தென்னிந்தியா 90 
௪யற்‌ புற்று 19 தோட்டம்‌ 73 98 
ஈழநாடு 58 நீலகிரிச்‌ சாரல்‌ 67 
உயரமான இடம்‌ 76 நெய்தல்‌ 706 
உயிர்க்‌ கண்காட்சி பாலை 706 
சாலை 13439 மருதம்‌ 126 
உள்நாடு 76 மலை 64 77581 102 
கண்காட்சி சாலை 30 747 முல்லை 706 
கல்கத்தா 83 மேல்நாடு 76 

குறிஞ்சி 706 மேற்குத்‌ தொடர்ச்சி மலை 
குளம்‌ 16 94 71499 
கேரளம்‌ 4552761297 வங்காளம்‌ 94 
கொல்லி மலை 76 வடஇந்தியா 90 
கோட்டைச்சுவா்‌ 724 வடநாடு 16 
கோயில்‌ 93 வடமாநிலம்‌ 15 
சதுப்பு நிலம்‌ 77 94 705 விளைநிலம்‌ 74 

ஜர்‌ நிலைகள்‌ 

அருவி 1942 கோட்டை அகழி 16 
ஆது 76 96 சுள்ளியம்‌ பேரியாறு 691 
ஆற்றுமுகம்‌ 76 சூர்ணா (ஆறு) 91 
கங்கை 16 பிரம்மபுத்திரா 16 
கடற்கரை 7684 99 100 5 மலைவீழ்‌ அருவி 75 


728 


அடும்பு 
அதிரல்‌ (கொடி) 
அவரை 
அனிச்சம்‌ 
ஆத்தி 

ஆம்பல்‌ 

ஆரம்‌ 
ஆவிரை 
இருங்குருந்து 
இலவம்‌ 
ஈங்கை 
உந்தும்‌ 
எருவை 
எறுழம்‌ 
கரந்தை 
கருவிளை 
கலிமா 
காஞ்சி 

காயா 
காழ்வை 
கைதை 
குடசம்‌ 
குரவம்‌ 
குருக்கத்தி 
குல்லை 
குவளை 
குறிஞ்சிச்‌ செடி 
கு3ீஇப்‌ பூளை 
குறுகிலை 


158 


கு வர காகணள்‌ 99 


94 
72 
92 4 
ம்க்.த 


93 
லீ 
100 
66 
202 
92 
912 
58 9 
62 
609 707 
74 
02 
77 
98 
66 
100 
83 7 
62 
65 66 
200 
89 
52 
56 
67 
68 95 100 


குறுதறுங்‌ கண்ணி 


குளவி 
கூவிரம்‌ 
கூவிளம்‌ 
கொகுடி. 
கொன்றை 
கோங்கம்‌ 
கோடல்‌ 
சண்பகம்‌ 
சிறுமரோடம்‌ 
சுள்ளி 

சூரல்‌ 
செங்காந்தள்‌ 
செங்‌ குரலி 
செங்கோடுவேரி 
செம்மல்‌ 
செருந்தி 
செருவிளை 
சேடல்‌ 
ஞாழல்‌ 
தணக்கு 
குவளம்‌ 
காமரை 
திலகம்‌ 
தில்லை 
தும்பை 
துழாய்‌ 
தென்னை 
தேமா 


68 

75 

61107 
60 7 

85 707 

92 

69 

54 87 

7௪ 

87 

60 7 107 
67 

5௪: 

86 

57 107 
86 107 
72 

63 

85 107 

8௪ 

91 107 

82 

83 

69 70. 
77 705 
97 

98 

82 8 10௪ 

57 


தோன்றி 98 
நத்தி 98 107 
நரந்தம்‌ 101 
நள்ளிருள்‌ நாறி 107 707 
நறவம்‌ 98 
நாகம்‌ 701 
நெய்தல்‌ 82889 
பகன்றை 94 
பசும்பிடி 65 105 
பயனி 64 705 
பலாசம்‌ (முருக்கு) 95 107 
பாங்கர்‌ 99 
பாரம்‌ 99 
பாலைமரம்‌ 7809 
பாதிரிப்பூ 77 
பிடவம்‌ 80 
பிண்டி (செயலை) 95 6 107 
பித்திகம்‌ 97 
பீரம்‌ 99 
புழகு 708 4 707 
புன்னாகம்‌ 99 


1௦09 


புன்னை 700 705 
போங்கம்‌ 6970. 
மணிச்சிகை ்‌ 
(செம்மணிப்பூ) 58 107 : 
மராம்‌ 89 90 
மருதம்‌ 689 
மலை மஞ்சாடி 20 7 
மவ்வல்‌ 85 
முந்தூழ்‌ 589 
முல்லை 79 
வகுளம்‌ (மூழம்‌) 66 1057 
வஞ்சி 96 
வடவனம்‌ 62 107 
வழமை 87 
வள்ளி 81 
வாகை மரம்‌ 68 
வாமை 981718 
வானி 64 707 
வெட்டு கா 
வேங்கை 708 
வேரல்‌ 67 


இசொடி கெரி ராமராஜ்‌ ராஸ்‌ நக்கன்‌ 


அகில்‌ 700 
அசோக மரம்‌ 956 707 
அசோகு 96 
அடித்தண்டு 728 
அடிமரம்‌ 7278 
அடும்பின்‌ பூ 135 
அடும்புக்‌ கொடி 799 


அழிஞ்சில்‌ 39 48 
அரச மரம்‌ 41 2 
அரசு 41 
அரை 41 842 
அரையம்‌ 42 
அரையால்‌ கீச்‌. 
அரளி 42 


160 


அறி, அரிசி 745 
அல்லி 50 4 7229 127 
அவரை விதை 146 
ஆச்சா 809 
ஆணிவேர்‌ 125 
ஆண்‌ மரம்‌ க்‌ 4 
ஆத்தி 46 
ஆம்பல்‌ 504 89 131 8 40 
ஆம்பல்‌ இலை 1௮3 
ஆயப்‌ பாலை 79 
ஆர்‌ 456 
ஆர்க்காடு 46 
ஆலம்‌ விழுது 125 
ஆர்க்கு 146 
ஆல்‌ 489 
ஆவாரம்‌ 42 
ஆவிரை கீ2 
ஆவிரைப்‌ பூமாலை 43 
ஆள்‌ வள்ளி 67 
ஆனைக்‌ குண்டுமணி 70 


ஆனை கொல்லிக்கொடி 78 


இச்சி 122 
இச்சி விழுது 724 
இண்டு 912 
இத்தி 42 
இத்தியால்‌ 2 
இரவில்‌ பூப்பது 702 
இரவில்‌ மலரும்பூ 140 
இருவாட்சி 102 
இருவாய்ச்சி 702 
இலஞ்சி 66 107 
இலந்தை 128 


இலவமரம்‌ 92 
இலை 782 29 120 
இலைக்‌ காம்புகள்‌ 140. 
இலைத்துளை 127 
இலைப்பச்சை 744 
இல்லமரம்‌ கீச்‌ 
இல்லம்‌ 34 
இளஞ்சவப்புப்‌ பூ 68 
ஈங்கை 126 
உணவைக்‌ கவரும்‌ 222 
உருண்டையான பூ 90 
உலர்களனி 39 48 
எகின்‌ 425 
எருக்கம்பூ 104 
எள்‌ கக 
ஒடுகா 509 
ஒடுப்பை 59 
ஓடுவம்‌ 29 
ஓடுவை 39 
ஒற்றைப்‌ பருப்புச்‌ செடி 145 
கஞ்சங்குல்லை 79 
கஞ்சாச்‌ செடி 79 
கடம்பமரம்‌ 90 
கடம்பு 124 
கடவுள்‌ ஆல்‌ தீ0 
கண்ணி 68 
கத்தைக்‌ காம்பு 81 
கருங்குவளை 88 
கருநெல்லி 48 
கரும்பின்‌ பூ 1309 
கருநொச்சி - 97 
கருவிளை 62 


01 


கவையிலை 46 
காக்கணம்‌ பூ 62 
காஞ்சி 42 
காட்டிலவு .; 68 
காட்டுமல்லிகை 75 85 


காட்டு மாங்கொட்டை 47 


காட்டு மாமரம்‌ பட்ட 2ஒஜி 
காந்தள்‌ 87 98 
காயா 187 
காயி வள்ளி 8 
காழ்‌ (அரிச) 145 
காழ்‌ (விதை) ்‌ 146 
கிழங்கு 122 
களைகள்‌ 125 
குடசப்‌ பாலை 7619. 
குட்டிப்‌ பிடவம்‌ 20 
குமிழம்‌ 49 
குமிழ்‌ | - 40 
குருந்து 103 
குளவி, 706 
குறிஞ்சிப்‌ பூ 18.9: 
குறுகிலை மருதம்‌ 68. 
குன்றிமணி 146.7.' 
கேத . 87 
கொடி 78 
கொன்றை 134 
கொத்து 134 
கொள்ளி 50. 
கொலுக்கச்ச,, ட. 68 
கோங்கம்‌ 69 136 
கோரை, கோரைப்புல்‌ 64 
கோளி க்‌ 


௪.அ--11 


கட 


சந்தனமரம்‌ 100 1265௩ 
சதுரப்பாலை டக்‌ 
சவுண்டல்‌ 84 
சாதி மல்லிகை 86 
சார்‌ 45 
சார்க்‌ காழ்‌ 47 
சிந்துவாரம்‌ 97 107. 
சிவகரந்தை ரச்‌ 
சிவதை 94 
சிவந்த. பூக்கள்‌ 55 7 92 104. 


சிவந்த பூவிதழ்கள்‌ 92. 
சிவந்த. முல்லை 84 
சிறுகுளவிச்‌ செடி. 76 
சிறு சண்பகம்‌ 86 
சுந்தரி சக 
சுரபுன்னை 87 
சூரியகாந்தி 147 
சூரை 67 108 
சூலகம்‌ 65. 
செங்கருங்காலி 81 
"செங்கோடு 72 
"செம்முல்லை ன 
செம்முள்ளி 81. 
்‌ செயலை 96 107: 
செவ்வரி 97 
செறுபூளை 67.8... 
சே 39 42... 
ஜஞெமை 40: 
தண்டு 83 128 9: 
தண்டுப்‌ புல்‌ லுருவி 126. 
குந்தப்‌ பாலை சிசி 
தமாலம்‌ 762 


தழும்பு 146 
தாங்குவோர்கள்‌ 122 
தாது 137. 
தாமரை 5012939191 7 
தாழஞ்‌ செடி 125 132 
தாழம்‌ விழுது 145 
தாழை 82 821289 
த௭மைச்‌ செடி 82 7 
தாவரங்கள்‌ 52 
தானியங்கள்‌ 164] 
துளசி 62 98 
துளையுடைய தண்டு 129 
தெச்சி தா்‌ 


தென்னையின்‌ பாளை 842 
தேமா 59 
தொல்‌ ஆல்‌ 409 
தேற்றா க்க்தீ 
தடு.த்தண்டு 125 
தந்தியா வட்டம்‌ 98 
தமை 80 
நறவம்‌ (கொடி) 1289 
நறுமண மிக்க புல்‌ 101 
நறஜைக்‌ கொடி 139: 
தாககேசரா 101 
தாகமரம்‌ 99 
தாணல்‌ 63 
நாரத்தைப்‌ பூ 101 
தாரத்தை மரம்‌ 107 
“நாது கரந்தை” . 74 
திலப்பாலை ள்‌ 78 
நீடு நிலை அரையம்‌ 42 


102 


நீர்ச்‌ செடி 86 
நீர்‌ மூள்ளி 137 
நீர்‌ வஞ்சி 96 
நீர்‌ வாம்‌ செடிகள்‌ 128 
! 99737 740 
நீலக்‌ குறிஞ்சி 56 
நீலநிறப்‌ பூ 66147 
நூறு தாவரங்கள்‌ 109 
நெடுங்குத்து 77 
நெடியசிளை 96 
நெய்தற்‌ கொடி 88 
நெய்தல்‌ பூ 82 
நெல்‌: 45 145 
நொச்சி. 85. 107 1947 
பகன்றை 127 
பக்கவோர்‌ 17த 
பகைநெறித்தாழை 124 
பச்சிலை 05 77 
பச்சிலையின்‌ பூக்கள்‌ க்‌ 
பச்சூலி. 76. 
பச்சை 86 
பஞ்சர:.ம்‌ 22 
பட்டை 127 ௭ 
பருத்திச்‌ செடி 99 
பலாவிதை 146 
பவளக்கால்‌ மல்லி 8 
பழம்‌ 142 457 
பனை மரம்‌ 4] 73128 
பாகல்‌ 'விதை 146 
பாடலம்‌ 71 
பாதிரிமரம்‌ 71 


169 


பாதிவேர்ட்‌: புல்‌ லுருவி 126: 


பாரிஜாதம்‌ 85 
பிச்சாகம்‌ 97 
பிடன்‌ 80 
பீர்‌ 25 
பீர்க்கு 139 
பீர்க்குச்‌ செடி 99 
புங்கமரம்‌ :1907 
புதர்‌ 65 7 
புடன்‌ 80 
புல்‌ 42 101 140 5 
புல்‌ இலை வஞ்ட9 96 
புல்லாஞ்சி 48 


புல்லின்‌ விதை (பழம்‌) 145 


புளியமரம்‌ 45 
புனலிப்‌ பூ 72 
புன்கு 720 
புன்னை 99 1001232479 
புன்னைப்‌ பூ 125 
பூக்கள்‌ 121 195 147 
பூல்‌ 48 
பூளை 67 
பெண்ணை 42 
பெரிய குருந்த மரம்‌ 102 
பெரிய மூங்கில்‌ 58 
பெரியால்‌ 4.2 
பெருங்குருந்து 102 
பெருமூங்கிற்‌ பூ 59 
பெருவாய்‌ மலா்‌ 102 
பேரியால்‌ 49 


பைஞ்சாய்க்‌ கோரை 63 72 
மகரந்தச்‌ சோக்கை 137 9 
12012 


மகரந்தம்‌ 12789 142 
மகிழ மரம்‌ 65 
மகிழம்‌ 107 
பகிழம்‌ பூ 125 6 
மஞ்சாடி மரம்‌ 76 
மராமரம்‌ 60 90 
மயிலை 102 
மனைமரம்‌ த்ச்‌ 
மலா்‌ 134 
மா 108 
மல்லிகை 851022 8 
மாதவி 100 
மலைப்பச்சை 726 
மாமரம்‌ 57 137 
முசல்‌ காதுக்‌ 8ரை 136 
முண்டகம்‌ 127 
மூருக்கமரம்‌ (27 
மூருக்கமலா்‌ 442 
முருக்கிலை 6895 
மூருக்கு 95 1407 426 
முருக்கின்‌ அரும்பு 125 
முல்லை 97 
முள்ளிலவன்‌ 126 
முள்ளிலவு 92 
மொச்சை ரச்‌ 


மோசி மல்லிகை 72 
யானை உண்ட அதிரல்‌ 74 


யானை குத்தி 89 
வஞ்சி கச 
“வழை புன்னை” 1 48 
வள்ளிக்கிழங்கு 482 
வள்ளை 129 
வாகை 42 


164 


வீர்ஸ்க்‌ தெற்று 145 வெள்ளம்‌ (அல்லி, ஆம்பல்‌) 
விசை 40 50 
வில்த, 145 6 வெள்ளைப்‌ பூ 97 
வில்வமரம்‌ 60 வேப்பம்‌ பூ [47 
விழுது, 124 வேப்பிலை 122 
வெட்பாலை 62 வேம்பு 128 
வெதிர்‌ 456 வேர்கள்‌ 122 135 
வெண்கடம்பு 90137 9 வேர்ப்‌. புல்லுருவி 126 
வெண்மை 140 6 வேர்‌ வீழ்த்தல்‌ 123 
வெண்மைநிறம்‌ 19278 வேல்‌ 48 
வெண்மையான பூ 948 வைரம்‌ 12 67 
ரராவணக்ை 
அகக்‌ காழ்‌ 43 87 உலர்கனி 76 07 
அடையாளப்‌ பூ : 93 ஊடுருவிப்‌ பார்த்தல்‌ 24 
அரக்கு 35 55 188 எடை 70 
அர்க்கு:;நிரம்‌ 104 எஃகு 45 
அரம்‌ 783 ஏற்றுமதி 62 107 
அரவைக்‌ கருவி 45 கடுகளவு 84 
அறூர்‌ மருப்பு 22 கரும்பச்சை 720 7 
அனுகரணம்‌ 722 சுவை 20 
ஆரஞ்சு நிறம்‌ 72 கவைத்து 0] 
ஆரஞ்சுப்‌ பழம்‌- 703 களஞ்சயம்‌ 721 
இயக்கம்‌... 2: - 747 களப்பணி 729: 
இலைப்‌ பச்சை௩ - 727 திரெயின்‌ ்‌ 70 
இற்கு ்‌ 25 இழங்கு 87 
இளந்தளிர்‌ '84 92 குயிலின்‌ மூக்கு 72 
ரி ்‌.. 26 குவளைக்‌ காணம்‌: (வரி) 'தத* 
ஊரைகல்‌ 798 குஜபர?. எட! 62: 
உல்கிகை 139 8 கூந்தல்‌: ! 76 


165 


கொம்பு 201 2 
கொள்ளி 50 
சக்கரம்‌ 136 
சங்கு 758 
சாந்து 70 
சாரைப்‌ பருப்பு 47 
சித்திர மூலம்‌ ச 
சிவந்த விதை 70 7 
சிவப்பு 77 4 726 147 
சீப்பு 39 
சுவை 7428 
செக்கு கீத 
சோழர்‌ குலம்‌ 93 
டர்பன்டைன்‌ 77 
தந்தம்‌ 19 
குண்‌ 29 
குரவி 256 
தூள்‌ 25 
தோர்ச்சக்கரம்‌ 725 

தேன்‌ 71 1289 
தேன்‌ கூடு 727 

நகம்‌ 72 

நச்சுத்‌ தன்மை 39 
நல்ல பாம்பின்‌ பல்‌ 65 

நறுந்தேன்‌ 56 

நறுமணத்தைலம்‌ 86 

நறுமணமிக்க எண்ணெய்‌ 
76 101 


நறுமணம்‌ 6574 4 680 26 
98 1708 126 39 47 
92 

46 123 


நாக்கு 
தார்‌ 


நாற்காலி 40: 
நீர்ப்‌ போக்கு 727 
நீலநிறம்‌ 92 809 
நூற்று ஐம்பது ன்‌ 
நெருப்பு ஸம 
பசலை நிறம்‌ 478 
பச்சைப்‌ பருப்பு 88 
பஞ்சு 92 
பல்தவர்‌ 20 
பற்றுக்குறடு 78 
பாதாம்பருப்பு 47 
பால்மடி ர்க்‌ 
பாழ்‌ நிலை 66 
பிசின்‌ 24 
புல்லுருவித்‌ தன்மை 181 5. 
புறக்காழ்‌ ்‌ 42 
“பூக்களின்‌ அரசி' 09 
பொன்‌ 70 128 
பொன்னிறம்‌ 727 8 
போதைப்‌ பொருள்‌ 80 
போலிக்‌ கண்கள்‌ 147 
'போழ்கண்‌' 223 4 
மகப்‌ பேறு 45 
மகரந்தம்‌ நச கக 
மகரந்தத்தூள்‌ க்‌ 
மகளிரின்‌ காதணி 49 
மகளிரின்‌ மூக்கு 49 
மஞ்சள்‌ தட்டு 132 
மணமற்றது 129 
ர. 5௪ 185 6 
க்கள்‌ 1 28 
மருந்து எ 


மயிலின்‌ பார்வை 24 வளையல்‌ 

மறு மருப்பு 22 வறட்சி 
மாலைகள்‌ 757 88923 வறண்டகொம்பு 
மீன்முட்டை 94 வறுத்த பொரி 
முட்கள்‌ 192 வார்னிஸ்‌ 
மூட்பற்கள்‌ 133 வால்‌ 

முதல்‌ கவர்‌ 20 வாள்‌ 

முப்பது 73 வெண்மை 
முப்பத்தைந்து 12 வெப்பம்‌ 

முழவு 128 *வெல்வெட்‌' 
முற்றிய கொம்பு 21 வெள்ளித்தகடு 
மூங்கில்‌ தோல்‌ 26 வெற்றிலைப்பாக்கு 
மெழுகு 127 வேலாயுதம்‌ 

ராய்‌ 42 வேலி 

வளைந்த முட்கள்‌ 91 


166 


747 


21 
225 
64 
97 
122 2 
702 
724 
22 
94 
87 
722 


28967 


107 


சங்க இலக்கியத்தில்‌ அறிவியற்கலை 


சேகர்‌ பதிப்பகம்‌ சென்னை -78 





